வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


எஸ்‌. ஏஸ்‌. ரரமசரமி, பி.எஸ்‌.ஸி. பி.எல்‌. 


ஸ்டார்‌ பிரசுரம்‌ 
06, பெரிய தெரு, 
திருவல்லிக்கேணி :; -சென்னை-5 


விஞ்ஞான வரிசை - 4. 
முதற்‌ பஇப்பு : பிப்ரவரி, 1961. 


உரிமை பஇவு, 


விலை ர. 3:00 


உக 278110 தா10118 
66, 112 ௨8, 
மாக்‌ நீ நகீத்றுந கட -5 





முத்தமிழ்‌ அரசி அச்சகம்‌, சென்னை-4 (தமிழ்நாடு) 





முன்னுரை 


௩ம்‌ நாடு வானக்கலையில்‌ சிறந்து விளங்யெதாகப்‌ பெருமை 
கொள்சறோம்‌. ஆனால்‌ இப்பெருமை ரீடித்ததாகக்‌ காணப்பட 
வில்லை. மாளடைலவில்‌ நாம்‌ வெகுதூரம்‌ பின்தங்கவிட்டோம்‌. 
**இந்த துரதிர்ஷ்ட நில்கொண்ட நாட்டில்‌ வானம்‌ பார்த்தறி 
யாத குருடர்கள்‌!” இருப்பதைப்‌ பாரதியார்‌ கண்டு மனம்‌. 
நொந்து கூறினார்‌. நாம்‌ பழம்பேருமையைப்‌ ப9க்கொண் 
டிருப்பதில்‌ பிரயோஜனமில்லை. மற்ற நாடுகள்‌ விஞ்ஞானத்‌ 
, துறையில்‌ முன்னேறும்போது, நாமும்‌ இத்துறைகளில்‌ அந்‌ 
நாடுகளுக்கேற்ப -முன்னேற வேண்டும்‌. இல்லாவிடில்‌ நமது 
வருங்கால சந்ததியார்‌ நம்மை பழிக்கும்‌ நிலைமைக்கு ஆளா 
வீடுவோம்‌. 





மேலைநாட்டுப்‌ புத்தகங்களை நான்‌ வாசித்தபோது, மேற்‌ 
. கூறிய எண்ணங்கள்‌ என்‌ மனத்தில்‌ தோன்றின. வானசாஸ்‌ 
திரத்திலே தமிழில்‌ ஒன்றிரண்டு புத்தகங்கள்‌ வந்திருந்தாலும்‌, 
இன்னும்‌ சிறந்த முறையில்‌, ரேடியோ வானசாஸ்‌இரம்போன்ற 
நவீன கண்டுபிடிப்புகளை எல்லாம்கொண்டதாக ஒரு புத்தகம்‌ 
வெளிவர வேண்டும்‌ என்ற அவா எழுந்தது. அந்த ஆசையின்‌. 
விளைவாகவே இந்நூலை எழுதும்‌ முயற்சியை மேற்கொண்‌ 
டேன்‌. 8 2 


4 


முதல்‌ அத்தியாயம்‌, மனிதனுக்கு விஞ்ஞான அறிவு ஏற்‌ 
பட்ட வரலாற்றையும்‌, 2-வது அத்தியாயம்‌ பல்வேறு நாடு 
களிலும்‌ வான சாஸ்‌இிரம்‌ எவ்வாறு வளர்ந்து வந்திருக்கிறது 
என்பதையும்‌ விளக்குன்றன. சூரிய குடும்பத்தைப்பற்றிய 
செய்‌திகள்‌ சுவையுள்ளவையாகும்‌. இஇில்‌ அடங்கியுள்ள 
இரகங்கள்‌ லட்சக்‌ கணக்கான மைல்களுக்கப்பால்‌ இருக்‌ 
இன்றன. விஞ்ஞான வளர்ச்சியுற்நிருக்கும்‌ இக்காலத்திலும்‌ 
இவைகளின்‌ ரக9யங்களை அறிந்துகொள்வது அரிதாக இருக்‌ 
இன்றது. ல 8ரகங்களுக்குச்‌ சந்திரன்கள்‌ உள்ளன. தவிரவும்‌ 
வானத்தில்‌ இடீரென்று தோன்றும்‌ எரி௩ட்சத்‌இரங்களும்‌, வால்‌. 
நட்சத்திரங்களும்‌ நமது கவனத்தைக்‌ கவருன்றன. எனவே 
இக்கரெகங்கள்பற்றியும்‌ பூமியை அடுத்துள்ள சந்‌இரன்பற்றியும்‌: 
தனித்தனி அத்‌இயாயங்களில்‌ விவரித்துள்ளேன்‌. 


வானத்தில்‌ நாம்‌ காணும்‌ அழவே காட்டகளில்‌ சூரிய 
இரகணமும்‌ ஒன்று. இதைப்பற்றி வீரிவான ஆராய்ச்சி நடந்த 
வண்ணமிருக்றெது. 1961 பிப்ரவரி 15-ம்‌ தேதி தோன்றிய 
சூரிய ஈரகணத்தை, சேயற்கைக்‌ கோள்களில்‌ கருவிகளைப்‌ 
பொருத்தி அனுப்பி ரஷ்யா ஆராயத்‌ தொடங்கயது நாம்‌ 
அனைவரும்‌ அறிந்ததே, ஆரம்பத்இல்‌ ஈனாவில்‌ மாந்‌இரீகத்இற்கு 
உட்பட்ட ரெகணம்‌ இன்று எப்பொழுதெல்லாம்‌ தோன்றக்‌ 
கூடும்‌ என்று கணித்துக்கூறும்‌ முயற்சிக்குள்‌ அடங்கிவிட்டது. 
இவ்விவரங்களை 9-வது அத்‌இயாயத்‌இல்‌ காணலாம்‌; 


அடுத்தபடியாக நட்சத்‌ தரங்கள்‌ நம்‌ கவனத்தைக்‌ கவரு 
இன்றன. இவற்றின்‌ தோற்றம்‌, ௩ட்சத்திரக்கணங்கள்‌ பற்றி 
10-வது, 11-வது அத்‌இயாயங்களில்‌ கூறியுள்ளேன்‌. 


பல நட்சத்திரங்களையும்‌ ரகங்களையும்‌ காம்‌ வெறும்‌ கண்‌ 
கொண்டு பார்த்துச்‌ ல விஷயங்களை அறிந்து வந்தோம்‌. இப்‌ 


ஆ 


பொழுது டெலிஸ்கோப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தனால்‌ நாம்‌ 
கானும்‌ நட்சத்திரங்களின்‌ எண்ணிக்கை அதிகரித்துள்ள து. 


ரேடியோ வானசாஸ்்‌தீரம்‌ புதிய முயற்சியாகும்‌. இதையும்‌ 
என்னாலியன்றவரை 16-வதுஅத்‌இயாயத்தில்‌ விளக்கியுள்ளேன்‌. 
பிற உலகங்களில்‌ உயிர்கள்‌ வாழ்ன்றனவா என்ற மர்மம்‌ 
இதுவரை புலப்படாமல்‌ இருகிறது. இது குறித்து விஞ்ஞானி 
கள்‌ தெரிவிக்கும்‌ கருத்துக்களை 17-வது அத்தியாயத்தில்‌ 
சேர்த்துள்ளேன்‌. 


இறுதியில்‌, வானக்கலைக்கு உபயோகப்படும்‌ கருலிகளின்‌ 
விளக்கங்களும்‌, இல குறிப்புகளும்‌ தரப்பட்டுள்ளன. புள்ளி 
விவரங்களை ஒதுக்காமல்‌ ஆங்காங்கே கொடுத்‌ இருக்கேன்‌. 


வானத்திலே நாம்‌ காணும்‌ ஒளிப்பொோருள்கள்‌ பல 
அஇசயங்களை உள்ளடக்கிக்‌ கொண்டிருக்கின்றன. இந்த 
அற்புதங்களை எல்லாம்‌ காம்‌ கண்டுகளிக்கறோம்‌. வானத்தின்‌ 
வண்ணக்கோலத்தை விஞ்ஞான ஆர்வம்கொண்ட ஈமது 
மாணவர்களும்‌, போதுமக்களும்‌ அனுபலிக்க வேண்டும்‌ என்ற 
கோக்கமட்டுமின்றி பொதுஅறிவும்‌ பெறவேண்டும்‌ என்ற 
கோக்கத்துடன்‌ இரநால்‌ எழுதியுள்ளேன்‌. இம்முயற்சியில்‌ 
தமிழன்பர்கள்‌ பெரிதும்‌ ஆதரவளித்து என்னை ஊக்குவிப்பார்‌ 
கள்‌ என்று நம்புகிறேன்‌. ட 


*வையகம்‌? ட்‌ ர 
சென்னை-28. எஸ்‌. எல்‌. ராமசாமி. 
20-2-01 ்‌ 


பொருளடக்கம்‌ 
142 வான வீதியிலே 
29 வானசாஸ்‌இர வரலாறு 
எ சூரிய குடும்பம்‌ 
4 சந்திரன்‌ ரன 
5 பூமியும்‌ அதைச்சார்ந்தஏரகங்களும்‌ .... 
6. பெரிய இரகங்கள்‌ 
7. புதிய கிரகங்கள்‌ 
8. வால்‌ நட்சத்‌ தரங்கள்‌, எரி நட்சத்திரங்கள்‌ 
9.2 இரகணங்கள்‌ 
10,/ நட்சத்திரங்கள்‌ 
11. நட்சத்திரக்‌ கணங்கள்‌ 
18, டெலிஸ்கோப்பு 
18./ நேரம்‌ 
1& பஞ்சாங்கம்‌ 
15, இந்திய தேசத்தின்‌ பஞ்சாங்கம்‌ 
16. ரேடியோ வானசாஸ்திரம்‌ 
17. பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ .. 
18. குறிப்புகள்‌, அட்டவணை முதலியன 


22 
29 
38 
49. 
55 
62 
73 
84 
100 
107 
115 
121 
124 
127 
144 
166 


வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


1. வரன வீதியிலே 


தாரகை யென்ற மணித்‌இரள்‌ யாவையுஞ்‌ 
சார்ந்திடப்‌;போ மனமே 
ஈரச்‌ சுவைய லூறிவரு மதல்‌ 
இன்புறுவாய்‌ மனமே 
ரவிருஞ்சுடர்‌ மீனொடு வானத்துத்‌ 
இங்களையுஞ்‌ சமைத்தே 
ஓரழகாக விழுங்கிடு முள்ளத்தை 
யொப்ப தொர்‌ செல்வமுண்டோ --பாரஇயார்‌. 
*அந்தரத்தே கண்சிமிட்டிச்‌ சுந்தர தர்ரகைகள்‌ அறிய்‌ 
ரகசியங்‌ தமக்குள்‌ அறைந்து ஈகைபுரிவதும்‌' சந்திரன்‌ பால்‌- 
கிலவைப்‌ பொழிவதும்‌, எரிநட்சத்திரங்கள்‌ பளிச்சிட்டுச்‌ 
செல்வதும்‌, ஆதிகாலந்தொட்டு விண்டுரைக்க முடியாத 
காட்சிகளாக இருந்து வந்திருக்கின்றன. ஆதிகால மனிதன்‌ 
'இவ்‌ வியற்கைக்‌ காட்சிகளைக்‌ கண்டு பயந்து தெய்வங்க 
ளாகக்கைதொழுது வந்திருக்கிறான்‌. பின்பு பயந்தெளிந்து 
இயற்கையின்‌ தோற்றங்களா உணரலானான்‌. அவனது 
உள்ளம்‌ விரிவடைய விரிவடைய இயற்கையின்‌ எழிலை 
உணர்ந்து 'மனம்‌ பூரிக்க ஆரம்பித்தான்‌. சிறிது காலம்‌ 
செல்லவே அவனுக்கு விஞ்ஞான கோக்கு ஏற்படலாயிற்று. 
பின்பு *ஞானரதத்தில்‌” ஏறிப்‌ பயமின்றி வானவிதியிலும்‌ 
சஞ்சரிக்கலுற்றான்‌. 
அவனது சிந்தனை தெளிவடைய வெகு காலம்‌ பிடித்‌ 
திருக்கிறது. இயற்கைப்‌ புத்தகத்தின்‌ ஏடுகளைப்‌ புரட்டி. 
னால்‌, சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌, செவ்வாய்‌, பு.தன்‌ 


2 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


மற்றும்‌ ரகங்களின்‌ நிலைமை என்ன என்ற அற்புதக்‌ 
கதைகள்‌ நமக்கு ஒருவாறு விளங்க ஆரம்பிக்‌இன்றன. 
இருந்தாலும்‌ பிரபஞ்சத்திலே இன்னும்‌ விள்ள முடியாத 
யல இரகசியங்களும்‌, அற்புதங்களும்‌ ரம்மை ஆட்கொண்டு 
தான்‌ வருகின்றன. ்‌ 

இரவிலே நிர்மலமான வானத்தை உற்று நோக்கினால்‌ 
**வானக்கடலிலே வெடித்தெழுந்த வயிரங்கள்‌?” நம்மை 
வரவேற்கின்றன. அவை பாரதியார்‌ கூறுவதுபோன்று 
சிதறுண்ட இன்பங்களாகவும்‌, வானப்‌ பொய்கையிலே 
மனமென்னும்‌ ஏறிய வண்டு போய்‌ ஒளித்தேன்‌ குடிப்ப 
(தற்காக அமைந்த எண்ணிலாத மலர்களாகவும்‌, தசை 
யென்ற அநந்த வஸ்து தாக்கியபோது : பொறித்தெழுந்த 
சுடர்ப்‌ பொறிகளாகவும்‌ அமைந்து விடுஇன்றன. 

நட்சத்திரங்கள்‌ மனிதனுக்குக்‌ காட்சிப்‌ பொருள்களாக 
மட்டுமின்றிப்‌ பலவகைகளிலும்‌ உதவி வந்திருக்கின்றன, 
*விடி வெள்ளி முக£த்துவிட்டது” என்று கூறிப்‌ பொழுது 
புலரும்‌ நேரத்தை அறிந்து கொள்கிறான்‌. தனக்குப்‌ பழக்க 
மான நட்சத்திரங்களைக்கண்டு பல்வேறு பருவகாலத்தையும்‌ 
தெறிந்துகொள்கிறான்‌. கடலிலே திசை யறியாமல்‌ இருக்‌ 
கும்‌ மாலுமிக்கு ஈட்சத்திரங்கள்‌ வழிகாட்டிச்‌ சென்றிருக்‌ 
இன்றன, பாலை வனங்களில்‌ வழியறிந்து செல்வதற்கும்‌. 
அவை உதவிபிருக்கின்றன. 


முன்‌ காலத்தில்‌ ஈட்சத்திரங்களின்‌ தன்மையை யாரும்‌ 
நன்கு உணரவில்லை. பூமிக்கும்‌ அவற்றிற்குமிடையே 
உள்ள தாரம்‌, அவற்றின்‌ பருமன்‌, அவை வீசும்‌ ஒளி எல்‌ 
லாம்‌ புதிராகவே இருந்து வந்தன. பூமியும்‌ ஈட்சத்திரங்‌ 
களும்‌ எவ்வாறு தோன்றின? பூமியில்‌ உயிர்கள்‌ எவ்வாறு: 
உண்டாயின? சந்திரன்‌, குரியன்‌ கிரகங்கள்‌ எவ்வாறு உண்‌ 
டாயின? இக்கேள்விகளெல்லாம்‌ அவனது. சிந்தனையைத்‌ 
தூண்டி வந்தன. 


வான வீதியிலே. 8 


அவன்‌ படிப்படியாகப்‌ பிரபஞ்சத்தின்‌ தோற்றத்தை 
வருணிக்கலானான்‌. முதன்‌ முதலில்‌ பூமி தட்டையாகவும்‌ 
அசைவற்றும்‌ இருப்பதாகவே மனிதன்‌ எண்ணினான்‌. 
கோப்பை யொன்றைத்‌ தட்டு மூடியிருப்பதுபோல ஆகாயம்‌ 
என்பது பூமிக்கு மேலே இருப்பதாகக்‌ கருதினான்‌. வானம்‌ 
இவ்வாறு சுருங்கிய எல்லையை உடையது என்று தர்மா 
ஸித்து விட்டான்‌. கூரிய பகவான்‌ தினமும்‌ கீழ்த்‌ இசையில்‌ 
தோன்றிக்‌ குதிரைகள்‌ பூட்டிய தேரை மேற்றிசை நோக்கச்‌ 
செலுத்துவதாகக்‌ கூறினான்‌. காலகதியிலேதான்‌ பூமி 
உருண்டை வடிவமுள்ளதென்றும்‌, பூமி தன்னைத்தானே 
சுற்றுவதால்தான்‌, சூரியன்‌ தோன்றி மறைஐறது என்றும்‌, 
சூரியனை மையமாகக்‌ கொண்டு பூமியும்‌ கிரகங்களும்‌ சுற்றி 
வருகின்றன என்றும்‌ நட்சத்திரங்கள்‌ கிரகங்களுக்கு அப்‌ 
பால்‌ வெகு, தொலைவில்‌ ஒளிரும்‌ சூரியன்களாக இருக்கன்‌ 
றின என்றும்‌ அவனுக்குப்‌ புலப்படலாயிற்று. இவ்வாறு 
அவனுக்கு விஞ்ஞான அறிவு ஏற்பட்ட வரலாற்றைக்‌ கவ 
னிப்போம்‌. 


2, வர்ன்சாஸ்திர்‌ வரலர்று 


விஞ்ஞான சாஸ்திரங்களுக்குள்ளே மிகப்‌ பழமையா 
னது வான்சாஸ்திரம்‌ என்று கூறலாம்‌. நாகறித்திலே முன்‌ 
னேருத இனத்தினர்‌ கூட இரவு பகல்‌ தோன்றுவதையும்‌, 
பருவகாலங்கள்‌ வருவதையும்‌ கவனிக்காமலிருக்க வில்லை. 
இரவில்‌ சந்திரன்‌ தோன்றி இருளை £க்க ஒளி கொடுப்ப 
தும்‌, சந்திரன்‌ இல்லாத காலங்களில்‌ வானத்திலே நட்சத்‌ 
'திரங்கள்‌ நன்றாக்‌ ஒளிர்வ்தும்‌ அவர்கள்‌ கவனத்தைக்‌ 
கவர்ந்து வந்தன, நட்சத்திர மண்டலம்‌ அநேகமாக மாறுத 
லின்றி அவர்களுக்குத்‌ தோற்றமளித்து வந்தது. / மனித 
னுடைய விதியையும்‌, நாட்டினருடைய வீதியையும்‌ நட்சத்‌ 
'இரங்களும்‌, கோள்களும்‌ கிர்ணயிப்பதாகக்‌ கருதினார்கள்‌. 
இக்நம்பிக்கையினால்‌ ஜோதிட சாஸ்திரம்‌ உருப்பெறலா 
யிற்று. ? ரசாயனத்‌ துறையில்‌ ரஸவாதம்‌ உதவியதுபோல, 
இம்மூட நம்பிக்கை வானசாஸ்இரம்‌ வளர்ச்சி யடைவதற்‌ 
குத்‌ தூண்டுதலாக இருந்து வந்தது என்று கூறினால்‌ மிகை 
யாகாது. 

வெறும்‌ காட்சிப்‌ பொருள்களாக இருந்துவந்த வானத்‌ 
திலுள்ள ஒளிப்‌ பொருள்கள்‌ சில நியதிகளுக்கு உட்பட்டு 
இயங்குவதை மனிதன்‌ அறிந்து கொள்ள வெகுகாலம்‌ 
பிடிக்கவில்லை. நாம்‌ முன்பு குறிப்பிட்ட துபோன்று நேரத்தை 
அறியவும்‌, இசைகளைத்‌ தெரிந்து கொள்ளவும்‌, பஞ்சாங்‌ 
கத்தைக்‌ கணிக்கவும்‌, மத சம்பந்தமான வீழாக்களை கிர்ண 
யிக்கவும்‌ கோள்களும்‌,விண்‌ மீன்களும்‌ பயன்பட்டுவந்தன. 
பொதுப்பட வானசாஸ்‌இிரம்‌ மிகத்‌ தொன்மை வாய்ந்தது. 
என்று துணிந்து கூறலாம்‌. கர்ண பரம்பரைச்‌ செய்திகளை 
யும்‌, வாய்‌ மொழியாக வந்த கதைகச£யும்‌ சீக்கவீட்டுப்‌ 


வானசாஸ்திர வரலாறு 5 


பார்த்தால்‌ பாபிலோனியர்கள்‌, எ௫ப்‌இியர்கள்‌, சீனர்கள்‌, 
இந்தியர்‌, பெரூவியர்கள்‌ வானாய்வுக்‌ கலைக்கு அஸ்திவார 
மிட்டனர்‌ என்று தெரியவருகிறது; 
-. வான சாஸ்திரத்தின்‌ உதயத்தைத்‌ தெரிந்து கொள்‌ 
வதற்கு மத்திய கிழக்கில்‌ நைல்‌ நதி தரத்திலும்‌, டைகிரிஸ்‌ 
பூப்வ்ரடீஸ்‌ தீரங்களிலும்‌ நாகரிகமடைந்து புகழ்பெற்று 
விளங்கிய எடப்திய காட்டின்‌ சரித்திரத்தை நோக்கவேண்‌ 
டும்‌ என்று கிரேக்க சரித்திர ஆசிரியர்கள்‌ கூறி வருகிறார்‌ 
கள்‌. மழை அதிகம்‌ இல்லாத எூப்தஇில்‌, இரவு நேரங்‌ 
களில்‌ நன்கு பிரகாசிக்கும்‌ நட்சத்திரங்களை ஈன்கு கவனிப்‌ 
பதற்குச்‌ சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. 

ஆனால்‌ முக்கியமாக பாபிலோனியர்கள்‌ (காம்‌ இப்‌ 
பொழுது இராக்‌ என்று அழைக்கும்‌ புத) விஞ்ஞான 
சாஸ்திரங்களுக்கு ஆராய்ச்சொலைகள்‌ அமைத்திருந்தனர்‌. 
₹₹நட்சத்திரங்கள்‌, ராசிகள்‌ முதலியவற்றின்‌ கதி நன்றாக 
அங்குள்ள அறிஞர்களுக்கு விளவ்கியிருந்தது. அவர்கள்‌ 
பஞ்சாங்கத்தை மிக நுட்பமாகக்‌ கணித்து வந்தார்கள்‌. 
கி.மு. 9000 ஆண்டுகளுக்குமுன்‌ இங்கு காசுரிகம்‌ முதிர்ச்சி 
அடைந்திருந்தது. ஈன்கு கிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை இவர்‌ 
கள்‌ கட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள்‌. இங்கு முற்‌ 
காலத்திலே செல்வ வளங்களால்‌ சிறம்‌இருந்த ௩கரங்களின்‌ 
மணற்‌ குன்றுகளை த்‌ தோண்டிப்‌ பார்த்ததில்‌ எழுத்துக்கள்‌ 
அடங்கிய பல சதுரக்கற்கள்‌ கண்டெடுக்கப்பட்டன. இவற்‌ 
றில்‌ எழுதப்பட்ட எழுத்துக்களை வாசிக்கவும்‌ தெரிந்து 
கொண்டபின்‌ பாபிலோனியர்‌ வானசாஸ்‌இர ஆராய்ச்சியில்‌ 
எவ்வாறு மேம்பாடுற்றிருந்தனர்‌ என்று தெரியவருகிறது. 

வானாய்வுக்‌ கலையில்‌ பெரும்பாலும்‌ மதகுருக்களே 
(8ர்௨24லி ஈடுபட்டு வந்தனர்‌. பெரிய நகரங்களில்‌ எழுப்‌ 
பப்பட்ட கோவில்களுக்கு அருகாமையிலே கிறுவிய கோபு 
ரங்களிலிருந்து வானத்தை உற்றுப்பார்த்து வந்தனர்‌. 


8 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


அமாவாசைக்குப்பின்‌ தோன்றும்‌ பிறைச்‌ சந்திரன்களைக்கவ 
னிப்பதில்‌ அவர்கள்‌ ஆர்வம்‌ கொண்டனர்‌. கிரகங்களின்‌ 
நிலையையும்‌ கவனித்து வந்தனர்‌. மக்கள்‌ மனதில்‌ பீதியை 
யுண்டுபண்ணிவந்த வால்‌ நட்சத்திரங்களைப்‌ பற்றியும்‌, 
சூரிய சந்திர கரகணங்களைப்‌ பற்றியும்‌ ஆராய்ந்து வந்த 
னர்‌. 

மதகுருக்கள்‌ வெறும்‌ பொழுது போக்‌கற்காகவோ 
அல்லது விஞ்ஞான ஆர்வம்‌ மேலிட்டோ சூரியன்‌, சந்திரன்‌ 
நட்சத்திரங்கள்‌ முதலியவற்றைக்‌ கவனித்து வரவில்லை. 
இவற்றைக்‌ கவணிப்பதால்‌ வருங்காலத்தை உணரலாம்‌என்‌ 
யதே நோக்கமாக இருந்தது. சூரிய கிரகணம்‌ அல்லது 
வால்‌ நட்சத்திரம்‌ தோன்றினால்‌, யுத்தம்‌ பஞ்சம்‌ அல்லது 
வறுமை உண்டாவதற்கு அறிகுறி என்று கருதிவந்தனர்‌. 
அரசனுக்கும்‌, பொதுமக்களுக்கும்‌ இதனைத்‌ தெரிவித்து 
எச்சரிப்பது அவர்கள்‌ கடமையாகக்‌ கருதப்பட்டது. 


வருங்காலத்தை கிரகங்களின்‌ நிலையைக்கொண்டு ஒரு 
வாறு தெரிந்து. கொள்ளலாம்‌ என்ற ஈம்பிக்கையே பிற்‌ 
காலத்தில்‌ ஜோதிட சாஸ்திரத்திற்கு அடிகோலியது. மனி 
தர்களுடைய ஆயுட்காலம்‌, அதிர்ஷ்டம்‌ ஆ௫யவற்றின்மீது 
கோள்கள்‌ ஆதிக்கம்‌ செலுத்துவதாக நம்பிக்கை இருந்து 
வந்தது. ஒரு மனிதன்‌ பிறப்புக்காலம்‌ முதல்‌ இறக்கும்‌ 
வரை, அவனுடைய வாழ்க்கை முழுதும்‌ கிரகங்களின்‌ கிலை. 
யைப்‌ பொறுத்ததாகக்‌ கருதப்பட்டது, இது மூடநம்பிக்கை 
என்று நாம்‌ அறிந்திருந்தாலும்‌ இன்னும்‌ சிலர்‌ இதில்‌ ஈம்‌. 
பிக்கை வைத்திருக்கன்றனர்‌. 

பாபிலோனியர்களுக்கு இந்‌ ஈம்பிக்கை யிருந்தாலும்‌ 
அவர்களால்‌ திட்டவட்டமாக எதனையும்‌ தெரிந்துகொள்ள. 
முடியாமல்‌ பல விஷயங்களையும்‌ ஊ௫த்துவந்தனர்‌. ஆகவே 
இக்குறுகிய எல்லையினின்றும்‌ உந்தப்பட்டு வானக்‌ கலைத்‌ 
துறையிலே சில விஷயங்கக£த்‌ தெரிந்துகொண்டனர்‌. 


வானசர்ஸ்திர வரலாறு ர 


சந்திரனைக்‌ கூர்ந்து கவனித்து பொழுதை (காலத்தை) 
அளந்தறிந்தனர்‌, மாதங்களைக்‌ கணித்தனர்‌. சூரியனும்‌, 
- சந்திரனும்‌ இரகங்களும்‌ வான வீதியிலே சுற்றி வரும்‌ 
பொழுது நட்சத்திர மண்டல வளையமொன்றைச்‌ சுற்றி 
நகர்ந்து செல்வதைக்‌ கவனித்தனர்‌. இப்பட்டையை (5615) 
72 பகுதிகளாகப்‌ பிரித்து ஒவ்வொன்றிற்கும்‌ ஒரு ராசி 
என்று இரேக்கர்கள்‌ பெயரிட்டனர்‌. ஒரு வருடத்தில்‌ சூரி 
யன்‌ இப்பன்னிரண்டு ராசிகளிலும்‌ சஞ்சரிக்கிறான்‌. 


பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ எவ்வாறு இருக்கக்கூடும்‌ என்று 
பாபிலோனியர்கள்‌ உருவகப்படுத்திப்‌ பார்த்தனர்‌. பூமி 
யானது ஒரு வட்டமான இவு என்றும்‌, மத்தியில்‌ பெரிய 
மலையாக உயர்ந்து எல்லாப்‌ புறங்களிலும்‌ கடலால்‌ சூழப்‌ 
பட்டது என்றும்‌, மேலே திடப்பொருளான வானப்‌ பரப்பு 
உள்ளது என்றும்‌ கருதினார்கள்‌. வானத்தில்‌ வாசல்கள்‌ 
இழக்கிலும்‌, மேற்கிலும்‌ இருப்பதாகவும்‌ இவற்றின்‌ வழி 
யாக இரகங்கள்‌ முதலியன சூரியோதயத்தின்‌ போதும்‌ 
சூரியாஸ்தமனத்தின்‌ போதும்‌ நுழைந்து செல்வதாகவும்‌ 
கருதினார்கள்‌. பூமியினடியில்‌ நீரூற்றுக்கள்‌ உள்ளன என்‌: 
றும்‌, வானத்தின்‌ மேலும்‌ தண்ணீர்‌ இருப்பதனால்‌ மழை 
பொழி௫றது என்றும்‌ ஈம்பினார்கள்‌. 


இத்துறையில்‌ இவர்களுக்கு ஒப்பக்‌ கருதக்கூடியவர்‌ 
கள்‌ எ௫ப்திய/களே. அவர்களுடைய சாதனைகள்‌ குறைக்‌ 
தவை; முக்இயத்துவத்திலும்‌ குறைந்தவை. நட்சத்திரங்‌ 
கள ஈட்சத்திரக்‌ கணங்களாகத்‌ தொகுத்தனர்‌. கிரகங்‌ 
.களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளையும்‌ உணர்ந்தனர்‌. 
ஆனால்‌ பிரபஞ்சத்தைப்‌ பற்றி அவர்களுடைய கருத்து முற்‌ 
போக்கானதாக இல்லை. வரனத்தை ஒரு பசுவாகவும்‌, 
அதன்‌ கால்களை பூமியில்‌ ஊன்றி நிற்பதாகவும்‌ கூறிவந்த 
னர்‌. அல்லது வானத்திலே பரந்த தண்ணீர்ப்‌ பரப்பில்‌ 
மட்சத்திரங்கள்‌, சூரியன்‌, சந்திரன்‌ முதலியன மிதப்பு ஓடம்‌ 


8. வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


போன்று .மிதந்து செல்வதாகக்‌ கற்பனை செய்து வந்தனர்‌. 
சூரியனைக்‌.கடவுளாகவும்‌, வானக்‌ கடலிலே மிதந்து செல்‌ 
வதாகவும்‌ இரவில்‌ பூமிக்கடியில்‌ பாதாள லோகத்திற்குச்‌ 
செல்வதாகவும்‌ அவர்கள்‌ கூறிவந்தார்கள்‌. 

புராதனகாலம்‌ முதற்கொண்டே சீனர்கள்‌ வானசாஸ்‌ 
இர.த்தைப்‌ பயின்றுவந்தனர்‌. மாட்டின்‌ ஆட்சிக்கு இது 
"இன்றியமையாத விஞ்ஞானம்‌ என்று அவர்கள்‌ கருதினர்‌. 
9856 வருடங்களாகத்தோன்றியகிரகணங்களை (18011ற56ஐ 
அவர்கள்‌ கவணித்துப்‌ பதிவு செய்து வந்திருக்இிறார்கள்‌ . 
இரகணங்கள்‌ ஏற்படுவதற்கு முன்னுலேயே அவை 
ஏற்படும்‌. காலத்தைக்‌ குறிப்பிட்டு வந்தனர்‌, கிறிஸ்து: 
அப்தத்திற்கு 2887 வருடங்களுக்கு முன்‌ ஆட்டி புரிந்த 
போ-ஹி (11௦-144) சக்ரவர்த்தி கோள்களின்‌ சலனம்‌ 
பற்றி நன்கு ஆராய்ந்து வந்தார்‌. தமது குடிகளுக்கும்‌ 
இந்த அறிவை ஊட்டினார்‌. 60 வருடங்களுக்கு ஒருமுறை 
மாறி மாறி வரும்‌ காலப்பகுதியைக்‌ கணிப்பதற்கும்‌, அத 
னின்றும்‌ மாதங்கள்‌, தனங்கள்‌, மணிக்‌ கணக்கை அறுதி. 
யிடுவதற்கும்‌ வழிகளைப்‌ போதித்து வந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ 
எங்கிருந்து இந்த அறிவைப்‌ பெற்றார்‌ என்பது குறித்து 
யாதொன்றும்‌ தெரியவில்லை. இ.மு. 2608-ல்‌ ஹோங்‌-தி 
ப௦கயத-11) என்னும்‌ மன்னர்‌ வானாய்வுக்கூட மொன்றை 
மிறுவினர்‌. பஞ்சாங்கத்தை ((812ய/0௨) சரிவரக்‌ கணிப்‌ 
யதற்காகவே இது நிறுவப்பட்டது. இரணங்களை முன்‌ 
னரே -தெரிந்துகொள்வதில்‌ னர்கள்‌ வீசேஷ கவனம்‌ 
செலுத்தி வந்தனர்‌. இதற்காகக்‌ காலக்‌ கணிதர்‌ (]82%11௦- 
நயஃ்ம்0வ! 100ாகி]) நியமிக்கப்பட்டனர்‌. இவர்கள்‌ சரிவரக்‌ 
கணித்துக்‌ கூறாவிடில்‌ உயிரிழக்க நேரிடும்‌, இதற்கென்று 
சட்டமும்‌ இருந்தது. ரணங்களை முன்னரே அறிவிக்கத்‌ 
தவறியதால்‌ இருவர்‌ உயிரிழக்கவும்‌ கேரிட்டது. ஆட்சி 
யூரிந்த அரசனொருவன்‌, மனிதருக்குப்‌ பயன்படக்கூடிய 
விவசாயம்‌, வைத்தியும்‌, ஜோதிடம்‌ ஆலய விஞ்ஞானம்‌ : 


வானசாஸ்‌இிர வரலாறு ச 


பிரிவு நூல்கள்‌; தவிர மற்ற நூல்களை எரித்துவீட உத்தர்‌ 
விட்டதாகவும்‌, இவ்வாறு வானசாஸ்திர நூல்கள்‌ அழிந்த. 
தாகவும்‌ கூறப்படுகிறது. ஆனால்‌ சரித்திர காலம்‌ முதற்‌ 
கொண்டு கவனித்தால்‌ இத்துறையில்‌ அவர்களுடைய 
அறிவு மிகச்‌ சுருங்கிய எல்லையை அடைந்து விட்டதைக்‌ 
காண்கிறோம்‌. பின்னால்‌ அராபியர்‌, ஐரோப்பியர்‌ முதலிய 
பிற நாட்டினரிடமிருந்தே அவர்கள்‌ இந்த அறிவைப்‌ பெற. 
வேண்டியதாயிற்று. 

கிரேக்கர்கள்‌: மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌, 
ஐரோப்பாவின்‌ மத்தியப்‌ பகுதியிலிருந்து வந்து கிரீஸில்‌, 
பண்டை மக்களில்‌ சிலர்‌ குடியேறினார்கள்‌. மற்றொரு பிரி 
வினர்‌ ஆசியா மைனர்‌ மேற்கு கடற்‌ கரைக்கும்‌, மற்றும்‌ 
சிலர்‌ மத்திய தரைக்‌ கடலுக்குச்‌ சென்று இத்தாலியிலும்‌, 
சிஸிலியிலும்‌ குடியேறினார்கள்‌. கிரீஸில்‌ குடியேறியவர்‌ 
கள்‌ தங்களை ஹெல்லனிய௰ர்‌ என்று கூறிக்கொண்டார்கள்‌. 
இவர்களை நாம்‌ கிரேக்கர்கள்‌ என்று அழைக்கிறோம்‌. 

அவர்கள்‌ தனித்தனியாக சுயேச்சைவாய்ந்த அரசுக&£ 
ஸ்தாபித்தனர்‌. பொதுமொழியைப்‌ பே? ஒரே மதத்தைப்‌ 
பின்பற்றிய போதிலும்‌ அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ கி.மு. 
௦50 வரை போர்‌ புரிந்து வந்தனர்‌. அப்பொழுது ராணுவ 
பலம்‌ பொருந்திய மாஸிடோனியா சாம்ராஜ்யத்திற்குள்‌ 
அவை அடங்கின. மகா அலெக்ஸாண்டர்‌ மத்திய கிழக்கு. 
நாடுகளை வென்று இந்தியா வரை கிரேக்க நாகரிகத்தைப்‌ 
பரப்ப முயன்று வந்தார்‌. 

மது சரித்திரத்தில்‌ கிரேக்கர்கள்‌ முக்கியபங்கு கொள்‌ 
இன்றனர்‌. நட்சத்திரங்களைப்‌ பற்றிய விஞ்ஞான அறிவும்‌, 
வாழ்க்கைத்‌ தத்துவங்கள்‌ பற்றிய அறிவும்‌ பரவலாயிற்று, 
வான சாஸ்திரம்பற்றிய சில சிக்கல்களை கிரேக்கர்கள்‌ ஓர 
ளவு தீர்த்துவைத்தனர்‌, பின்னர்தான்‌ கோபர்னிகஸ்‌ புதி 
தாக ஆராய்ச்சி நடத்தி மேலும்‌ முன்னேற்றப்‌ பாதையில்‌ 
செல்வதற்கு வழி காட்டினார்‌. 


70 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


ஐரோப்பிய மாகரிகத்தை உருவாக்குவதில்‌ இரேக்கர்‌ 
கள்‌ பெருத்த பங்கு கொண்டனர்‌. அவர்கள்‌ விஷயங்களை 
அறியவேண்டும்‌ என்ற ஆவலினால்‌ தாண்டப்பட்டு நாம்‌ 
விக்கும்‌ உலகத்திற்குப்‌ புறம்பாகக்‌ கவனம்‌ செலுத்தலாயி 
னர்‌... அவர்கள்‌ பிற்காலத்தவருக்கு விட்டுச்‌ சென்றிருக்‌ 
கும்‌ சித்திரங்களிலும்‌, சிற்பங்களிலும்‌ இத்திறமையைக்‌ 
காணலாம்‌. அவர்களுக்கு முன்னரே நாகரிகத்தில்‌ மேம்பா 
டுற்றிருந்த மக்களிடமிருந்தும்‌ பண்பாடுகளைப்‌ பெற்று 
உயர்ந்தனர்‌. பாபிலோனியர்‌, எடப்தியர்‌, பாரஸிகர்‌, 
இந்தியர்‌ ஆகியோருடன்‌, ஆசியா மைனரில்‌ குடியேறிய 
கிரேக்கர்கள்‌ நெருங்கிய தொடர்புகொண்டு அவர்களிட 
மிருந்தும்‌ பல விஷயங்களைக்‌ கற்றுணர்ந்தனர்‌. 


வகுப்பு வெறுப்புகளை £க்கி வாதப்‌ பிரஇவாதங்கக£க்‌ 
'கேட்டுஎவ்விஷயத்தையும்‌ கிரேக்கர்கள்‌ முடிவுசெய்துவந்த 
னர்‌. ஆகவே பொது அறிவு வளர்வதற்கு ஏற்ற சூழ்கிலை 
இருந்து வந்தது. விவிலிய நூல்‌ (11016) அல்லது இவீர 
சமயக்‌ கொள்கைஅவர்களைப்‌ பாதிக்காத காலம்‌; புதிய கருத்‌ 
துக்கக£ எதிர்க்கும்‌ மதகுருக்கள்‌ பிடியில்‌ அவர்கள்‌ எக்க 
வில்லை. ஆகவே முற்போக்குக்‌ கருத்துக்ககாத்‌ தெரிவிப்ப 
வர்களைச்‌ சித்திரவதை செய்யும்‌ பழக்கமும்‌ அவர்களி 
டையே கிடையாது. இது பிற்காலத்தில்தான்‌ ஏற்பட்டது. 
கிரேக்கர்கள்‌ ஜியோமிதியை நல்ல விஞ்ஞான சாஸ்திர 
முறையில்‌ இயற்றித்‌ தந்தனர்‌. 


பிரபஞ்சத்தின்‌ உற்பத்திபற்றி எல்லா தேசங்களிலும்‌ 
யல புராணக்‌ கதைகள்‌ நிலவி வருஇன்றன. கிரேக்க நாடும்‌ 
இதற்கு விலக்கல்ல. அங்கு பிதாகொரஸ்‌ (ரங்கா 
என்கிற அறிஞர்‌ தோன்றினார்‌, இவர்‌ எ௫ப்திலும்‌. மற்றும்‌ 
ழை மாடுகளிலும்‌ பிரயாணம்‌ செய்து பல விஷயங்கக£க்‌ 
கற்றறிந்தார்‌. வான சாஸ்‌ இரம்பற்றிச்‌ ல கருத்துக்களை த்‌ 
தெரிவித்தார்‌. பூமி மத்தியிலிருப்பதாகவும்‌, சூரியன்‌ வான 


வானசாஸ்திர வரலாறு 1] 


(வீதியை வட்டமாகச்‌ சுற்றி வருறது என்றும்‌ அதே சம 
யத்தில்‌ சூரியனையும்‌ சேர்த்துக்கொண்டு வானம்‌ வட்ட 
மாகச்‌ சுற்றி வருகிறது என்றும்‌, இதனால்‌ சூரிய உதயமும்‌, 
குரியாஸ்‌தமனமும்‌ ஏற்படுகிறது என்றும்‌, சூரியன்‌ உதிப்ப 
தினாலும்‌, அஸ்தமனமாவஇினாலும்‌ இடமாறுதல்‌ ஏற்படு 
கிறது என்றும்‌ கூறி வந்தனர்‌. ஆனால்‌ தேர்க்தெடுக்கப்பட்ட 
தமது மாணாக்கர்களிடத்தில்‌ சூரியன்‌ மத்தியில்‌ இருப்பதாக 
வும்‌ பூமி அதனைச்‌ சுற்றிவருவதாகவும்‌ போதித்து வந்தார்‌. 
பிதா கொரஸின்‌ மாணாக்கரான பைலொலாஸ்‌ (141௦- 
1406) (கி.மு. 5-வது நூற்றாண்டின்‌ பிற்பகுதி) மத்தியில்‌. 
திச்சுடர்‌ ஒன்று இருப்பதாகவும்‌, பூமி, சந்திரன்‌, சூரியன்‌, 
இரகங்கள்‌ அதனைச்‌ சுற்றிவருவதாகவும்‌ கூறினர்‌. 
மெட்டோன்‌ (10௦௦0) என்பவர்‌ மாதங்களைக்‌ கணக்‌ 
இடுவதற்கு வகுத்த வழி குறிப்பிடத்தக்கதாகும்‌. சந்திர 
னைக்‌ கொண்டு கணக்குப்‌ பார்த்தால்‌ மாதத்திற்கு 29% 
மாட்களாகும்‌, அரை என்ற பின்னத்தைத்‌ தவீர்ப்பதற்குப்‌. 
பின்வரும்‌ முறை கையாளப்பட்டது. அதாவது சூரியனை 4 
கொண்டு கணக்குப்‌ பண்ணுவதற்கு ஏற்ப ஒரு மாதத்‌ 
திற்கு 29 தினங்கள்‌ எனவும்‌, அடுத்த மாதத்திற்கு 90 
தினங்கள்‌ எனவும்‌ மாறி மாறிக்‌ கணக்கிட்டனர்‌. இது 
முறையே சிறை மாதம்‌ என்றும்‌, குறை மாதம்‌ என்றும்‌ 
அழைக்கப்பட்டது. மெட்டோன்‌ /25 நிறை மாதங்களையும்‌, 
110 குறை மாதங்களையும்‌ 6940 இனங்களாகவும்‌, 295 
மாதங்களாகவும்‌ கணக்கிட்டு, இது சூரியனைக்சொண்டு 
பார்த்தால்‌ 19 வருடங்களுக்குச்‌ சமம்‌ என்றும்‌ கூறினார்‌. 
இதன்பின்‌ இரேக்க தத்துவ ஞானிகளான பிளேட்‌ 
டோவும்‌, அரிஸ்டாட்டிலும்‌ தங்களுடைய கருத்துக்களை த்‌ 
தெரிவித்தார்கள்‌. அரிஸ்டாட்டில்‌; பூமி மத்தியில்‌ அசை 
வற்று இருப்பதாகத்‌ தெரிவித்தார்‌. அதன்மேலை. தண்‌ 
ணீராலான அடுக்கு கடலாகவும்‌, பின்‌ வாயு மண்டலமும்‌, 


33 வாளத்தின்‌ வுண்ணக்கோலம்‌ 


அதைச்‌ சுற்றி நெருப்புள்ள அடுக்கு ஒன்றால்‌ சந்திரன்வரை 
பரவி யிருப்பதாகவும்‌ இதைச்‌ சுற்றி சூரியன்‌, இரகங்கள்‌ 
இருப்பதாகவும்‌ எல்லாவற்றிற்கும்‌ வெளிப்புற கோள த்தில்‌ 
நட்சத்திரங்கள்‌ நிலையாக மினு மினுக்கன்றன என்பதும்‌ 
அவரது கருத்து, 

அரிஸ்டாட்டில்‌ இறக்கும்‌ தறுவாயில்‌ கிரேக்க விஞ்‌ 
ஞான ஆராய்ச்சி நிலைச்களன்‌ கரீஸிலிருந்து மத்தியதரைக்‌ 
கடற்‌ கரையில்‌ அலெக்ஸாண்டர்‌ நிறுவீய அலெக்ஸாண்‌. 
டிரியா என்னுமிடத்திற்கு மாற்றப்பட்டது. அதன்‌ பிறகு 
அங்கேதான்‌ கிரேக்க வான சாஸ்திரம்‌ வளர்ச்சியுறலா 
யிற்று, முக்கியமாக கிரகங்களைப்‌ பற்றி ஆராய்ச்சி நடத்தி 
வந்தனர்‌. கிரகங்களின்‌ ஒளி அஇசரித்துக்‌ குறைவதி 
லிருந்து அவை பூமியிலிரும்து ஐரே தூரத்‌ இிலிருப்பஇல்லை. 
என்றும்‌, இவை வானத்தின்‌ ஆழப்பகுதிக்குச்‌ சென்றுவிடு 
கின்றன என்றும்‌ தெரியவந்தது. கிரகங்களைப்‌ பற்றிப்‌ பல 
கொள்கைகள்‌ வகுக்கப்பட்டன. ஓவ்வொரு கொள்கை. 
யைக்‌ கவனித்தாலும்‌ ல சிக்கல்கள்‌ ஏற்பட்டுவந்தன. 

பின்பு சூரியன்‌ மையத்திலும்‌, அதைச்‌ சுற்றிலும்‌ பூமி 
யும்‌, மற்றக்‌ இரகங்களும்‌ வட்டமான பாதையில்‌ சுழலுவ 
தாகக்‌ கருத்துத்‌ தோன்றியது. கி.மு. 9-வது நூற்றாண்டில்‌ 
அரிஸ்டார்க்கஸ்‌ (&ரர்2்ஹா010௨) என்னும்‌ கிரேக்க விஞ்‌ 
ஞானி இவ்வாறு கூறிவந்தார்‌, ஆனால்‌ பின்பு கோபர்னிகஸ்‌. 
தெரிவித்ததுபோல அவர்‌ விவரங்களை த்‌ தெரிவிக்கவில்லை. 
கிரகங்களின்‌ வாய்ப்பாடு எதையும்‌ உபயோ௫த்து அவர்‌ 
கணிக்கவில்லை. இக்கருத்து வேநூன்றுவதற்கு. 1600 
வருடங்கள்‌ பிடித்தன. 

மீண்டும்‌ ஹிப்பார்க்கஸ்‌ (.மு. 2-ம்‌ நாம்ராண்டு), 
டாலமி (கி.பி. 8-வது நூற்றாண்டு) போன்ற அறிஞர்கள்‌ 
பூமியே மத்தியில்‌ உள்ளதென்றும்‌, கிரகங்கள்‌ அதைச்‌ 
சுற்றி வருவதாகவும்‌ கொள்கை வகுத்தனர்‌. : இக்கொள்‌ 


வான்சர்ஸ்தீர்‌ வ்ர்லர்து ந்த்‌ 


கைககாக்‌ கவனிக்கும்போது 8.பி. 17-வது நூற்றாண்டு 
வரை டெலிஸ்கோப்பு முதலிய கருவிகள்‌ இல்லை என்பதை 
நாம்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்கோள்ளவேண்டும்‌. இரேக்க 
வான்‌ சர்ஸ்திரத்தைத்‌ தெர்குத்து சுமார்‌ இ.பி. 140-ல்‌ 
டாலமி வெளியிட்டார்‌. 


இந்தியர்‌: (இந்தியர்‌ வானக்‌ கலையில்‌ சிறந்து விளங்கி 
னார்கள்‌ என்பதற்குப்‌ பல ஆதாரங்கள்‌ உள்ள) இந்தி 
யாவிலும்‌ &.மு. முதல்‌ நூற்றாண்டில்‌ விக்கிரமாதித்தன்‌ 
அரசு புரிந்த காலத்தில்‌ தலை கராய உஜ்ஜயினி நகரில்‌ 
ஒரு வானாய்வுக்‌ கூடத்தை அமைத்தான்‌. 2 நூற்றாண்டு 
கட்கு முன்‌ (இராஜா ஜெயர௫ிங்கு) இதனைப்‌ புதுப்பித்தார்‌. 
இ.பி. 1705-ல்‌ 5 வானாய்வுக்‌ கூடங்களை டில்லி, காசி, வட 
மதுரை, உஜ்ஜயினி, ஜயப்பூரிலும்‌ கட்டினார்‌. இப்பொழுது 
சென்னை, பூனா, டேராடூன்‌, கொடைக்கானல்‌, திருவனந்த 
புரம்‌ முதலிய இடங்களில்‌ வானாய்வுக்‌ கூடங்கள்‌ உள்ளன. 


இரகணங்களையும்‌, கிரகங்களின்‌ நிலைகளையும்‌ அறிவ 
(தற்கு அவர்கள்‌ பயன்படுத்திய வாய்ப்பாடுகள்‌ முதலியன 
கமக்குக்‌ இடைக்கன்றன. ஆகவே எழுத்து மூலம்‌ இடைக்‌ 
கும்‌ சான்றுகள்‌ உள்ளன. கோள்களின்‌ கிலைகளை அவர்‌ 
கள்‌ நகிர்த்தாரணம்‌ செய்து தெரிவித்திருக்கின்றனர்‌; . ஈம்‌ 
காட்டிலிருந்து வானாய்வுக்கலை சல நாடுகளுக்குப்‌ பரவிய 
தாகவும்‌ ஒரு சாரார்‌ கூறி வருகிறார்கள்‌. சிலர்‌ பிதா கொரஸ்‌ 
காலத்திலேயே இந்தியாவில்‌ வானக்‌ கலை பரவியிருந்தது. 
என்றும்‌, வேறு ஒரு சாரார்‌ கி.பி. 9-வது நூற்றாண்டில்‌ 
அரேபியர்களிடமிருந்து வானக்‌ கலை அறிவைப்‌ பெற்றனச்‌. 
என்றும்‌ கூறுகிறார்கள்‌. 

இந்திய வானசாஸ்திரம்‌ பற்றி கல்கத்தா சர்வகலா 
ச்ரலையைச்‌ சேர்ந்த பி.ஸி. சென்குப்தா எழுதிய கட்டுரை 
யொன்றில்‌ *வேதகாலத்திற்கு முன்‌, வேதகாலத்திற்குபின்‌, 
விஞ்ஞான்‌ காலத்திற்கு முன்‌, விஞ்ஞானக்‌ கலை நோக்கு 


3. வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


டன்‌? என்று நான்கு காலப்‌ பகுதிகளைப்‌ பிரித்து பல அரிய 
விஷயங்களைத்‌ தெரிவித்துள்ளார்‌. “ஜோதிட வேதாங்கம்‌, 
ரோமக சித்தாந்தா' முதலிய நூல்களைக்‌ குறிப்பிட்டு ஈமக்கு. 
வானக்‌ கலையில்‌ இருந்த பயிற்சியை விளக்குகிறார்‌. விஞ்‌ 
ஞான ரீதியில்‌ 8. பி. 499 முதல்‌ விஞ்ஞானக்‌ கலை அறிவு 
ஏற்பட்டது என்றும்‌ முதலாவது ஆரியபட்டர்‌ தமது மாணாக்‌ 
கார்களுக்கு வானக்‌ கலையைப்‌ போதிக்க ஆரம்பித்தனர்‌ என்‌ 
றும்‌ பாபிலோனியா அல்லது கிரீஸ்‌ முதலிய நாடுகளி 
லிருந்து நம்‌ நாடு இத்துறையில்‌ இரவல்‌ வாங்கவில்லை என்‌ 
இும்‌, ஆனால்‌ கிரேக்க வானக்‌ கலைத்‌ தொடர்பு இருந்திருக்‌ 
இறது என்றும்‌ எனவே *ரோமக த்தாந்தா” என்ற நால்‌ 
தனியாக ஏற்பட்ட்து என்றம்‌ தெளிவுபடுத்தியுள்ளார்‌. 
வராகமித்திரர்‌, பிரம்மகுப்தர்‌ முதலிய அறிஞர்களும்‌ இத்‌ 
துறையில்‌ சிறந்து விளங்கினர்‌. 2-வது பாஸ்கரர்‌ (8.பி, 
1150) இரகங்கள்‌ சுற்றிவருவதைக்‌ கணித்து (இரக கணிதை” 
என்ற நாலை எழுதியுள்ளார்‌. 

இருண்ட காலப்பகுதியும்‌ முன்னேற்றமும்‌: டாலமிக்குப்‌ பின்‌ 
இருண்ட காலப்பகுதி (0௨11: &ஐ௦) குறுக்கிட்டது. &.பி. 
3000 வரை உலகைம்‌' பற்றித்‌ திட்டவட்டமான கருத்து 
எதுவும்‌ உருவாகவில்லை. பிரபஞ்சம்‌ கோள வடிவத்தில்‌ 
ஒரு குறுகிய எல்லையில்‌ அடங்கிவிட்டது என்றும்‌ கடவுளே 
உலகை சிருஷ்டித்தார்‌ என்றும்‌ கருதிவந்தார்கள்‌. பூமியே 
மத்தியில்‌ உள்ளது என்ற கருத்தும்‌ ஏற்பட்டது. 

இச்சமயத்தில்‌ செங்கடலை அடுத்து அராபியர்க. 
ஸிடையே ஒரு புதிய சமயம்‌ தோன்றியது. முகம்மது ஈபி 
இந்த மதத்தைத்‌ தோற்றுவித்தார்‌, இழக்கே இக்தியா 
வரையிலும்‌ மேற்கே எ௫ப்து, வட ஆப்ரிக்கா வழியாக 
ஸ்பெயின்‌ வரையிலும்‌ தங்களுடைய சமயக்கொள்கைகளை 
அவர்கள்‌ பரப்பிவந்தனர்‌. இவர்கள்‌ தங்களுடைய மொழி 
யில்‌ டாலமியின்‌ நூல்களையும்‌, அரிஸ்டாட்டில்‌ நூல்களையும்‌ 
ஆர்வத்துடன்‌ மொழி பெயர்த்தனர்‌. ஆல்படெக்னி (&10௧- 


வானசாஸ்திர வரலாறு ந. 


ந8ஜாம்‌) என்னும்‌ அறிஞர்‌ டாலமி இயற்றிய வாய்ப்பாட்டை 
விட சிறந்ததொரு வானக்‌ கலை வாய்ப்பாட்டை வகுத்தார்‌. 
இதன்‌ பின்‌ இபின்‌-ஜுனிஸ்‌, உலூபெக்‌ ஆகிய இரு விஞ்‌. 
ஞானிகள்‌ தோன்றினார்கள்‌. உலூபெக்‌ மரணத்திற்குப்‌. 
பின்‌ வானக்கலை வளர்ச்சி கிழக்கில்‌ தேக்க முற்றது, 
ஐரோப்பாவில்‌ பல மாறுதல்கள்‌ ஏற்பட்டு வந்தன. 
ரோமாபுரியின்‌ சமயக்‌ கட்டுப்பாட்டிலிருந்து பல ராஜ்யங்‌ 
கள்‌ பிரிந்தன. விவிலிய நூவில்‌ *புதிய ஏற்பாடு? என்ற: 
அத்தியாயம்‌ தொடங்கியது. இக்காலத்தில்‌ மத்திய காலத்‌ 
'தினின்று மாம்‌ தற்காலத்திற்கு அடியெடுத்து வைக்கிறோம்‌, 
இப்பொழுது புதிய மறுமலர்ச்சி இயக்கம்‌ ஏற்பட்டது. 
என்று கூறலாம்‌. துருக்கியர்‌, கான்ஸ்டான்டி கோபி 
இ.பி. 1453-ல்‌ பிடித்தனர்‌. அப்பொழுது கிரேக்க அறிஞர்‌ 
கள்‌ இதனை எதிர்த்துத்‌ தங்களுடைய விலைமஇப்பற்ற விஞ்‌ 
ஞான இலக்கியக்‌ கருவூலங்களைக்‌ காப்பாற்றும்‌ பொருட்டு: 
இத்தாலியைநோக்கச்சென்றுகொண்டிருந்தார்கள்‌.ஐரோப்‌ 
பாவில்‌ அறிவியல்‌ துறையில்‌ இங்கிருந்துதான்‌ வளர்ச்சி 
ஏற்படலாயிற்று, 20 வருடங்களுக்குப்‌ பின்‌ போலந்து: 
விஞ்ஞானி கோபர்னிகஸ்‌ என்பவர்‌ பல விஷயங்களைச்‌ கழ்‌. 
பதற்காக ௮ங்கு சென்று 10 வருடங்கள்‌ தங்கினார்‌. 


கோபர்னிகஸ்‌ வானக்கலைத்‌ துறையில்‌ புரட்சியை: 
உண்டு பண்ணினார்‌. இ.பி. 1479-ம்‌ ஆண்டில்‌ ஜனவரி: 
மாதம்‌ 19-ம்‌ தேதி டோரூன்‌ (1௦101) என்னுமிடத்தில்‌ பிறக்‌ 
தார்‌. 18-வது வயதில்‌ எல்லாக்‌ கலைகளுக்கும்‌ புகழ்பெற்று 
விளங்கிய, இராகெள (00௨௦௦1) சர்வகலாசாலையில்‌ சென்று 
பயின்றார்‌. பின்‌ இத்தாலி சென்றார்‌. இளமையிலேயே 
தகப்பனாரை இழந்துவிட்ட கோபர்னிகஸ்‌ தமது தாய்‌ 
மாமன்‌ ஆதரவில்‌ கல்வி யறிவைப்‌ பெற்றார்‌, தாய்‌ மாமன்‌ 
பிஷப்பாக இருந்ததனால்‌ கோபர்னிகஸும்‌ அவ்வாறு சமயத்‌ 
துறையில்‌ இடம்பெறவேண்டும்‌ என்று கருதினார்‌. இவரும்‌: 


36 * வான்த்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


சமய நூல்களைக்‌ கற்றறிந்தார்‌. அக்காலத்தில்‌ மத்குருக்கள்‌ 
ஏற்றுக்கொண்டு தெரிவித்துவரும்‌ க்ருத்துகளுக்கு எதிராக்‌ 

* பரரும்‌ எதையும்‌ துணிந்து கூறிவிட முடியாது, பூமியே 
மது பிரபஞ்சத்இிள்‌ மத்தியில்‌ ள்ளது என்றும்‌ இரகங்கள்‌ 
அதைச்‌ சுற்றி வருவதாகவும்‌ கொள்ளப்பட்டது. ஆனால்‌ 
'கோபர்னிகஸ்‌ தமது கருத்துகளை அஞ்சாமல்‌ வெளியிட்டார்‌. 
சூரியனே மத்தியில்‌ உள்ளது என்றும்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ 
சுகீகிரன்‌, புதன்‌, பூமி (அதன்‌ சந்திரன்‌), செவ்வாய்‌, குரு 
அல்லது வியாழன்‌, சனி ஆகிய கிரகங்கள்‌ சுழலுகன்றன 
என்றும்‌ எல்லாவற்றிற்கும்‌ அப்பால்‌ வான வெளியிலே நட்‌ 
சத்திரங்கள்‌ உள்ளன என்றும்‌ கோபர்னிகஸ்‌ . தெரிவித்‌ 
தரர்‌. இதனால்‌ ரகங்களின்‌ நிலையும்‌ அவை சுழல்வது 
பற்றியும்‌ விஎங்கலாயிற்று, பூமி தன்னைத்தானே சுற்று 
வதையும்‌ அவர்‌ விளக்‌க்‌ கூறினார்‌. இவர்‌ வகுத்த கொள்‌ 
கையே பின்னால்‌ திருத்தம்‌ எய்துவதாயிற்று. 


“வானக்‌ கோள்களின்‌ சுழற்சி”? (6401014008) என்‌ 
னும்‌ புத்தகத்தை கோபர்னிகஸ்‌ எழுதினர்‌. :சிறந்த்‌ விஞ்‌ 
ஞான நூல்களிலே இது ஒன்றாகும்‌. லத்தின்‌ மொழியில்‌ 
இது எழுதப்பட்டது. இதனை 6 பகுதிகளாக அவர்‌ பிரித்‌ 

- துள்ளார்‌. ரகங்களின்‌ அமைப்பு முறையில்‌ சூரியன்‌ 
மத்தியில்‌ இருக்கறது என்பதற்கான காரணங்கள்பற்றியும்‌ 
பூமி அதைச்‌ சுற்றிவருவதாகவும்‌ எழுதியுள்ளார்‌. திரி 
கோண சாஸ்திரத்தின்‌ பகுதிகளும்‌, கட்சத்திரங்களின்‌ 
ஜாபிதாவும்‌ இதில்‌ அடங்கியுள்ளன. 

அவர்‌ தமது புத்தகத்தைச்‌ சுமார்‌ 80 வருடங்கள்‌ பிர 
சுரக்காமல்‌ கையெழுத்துப்‌ பிரதியாகவே வைத்திருந்தார்‌. 
அவ்வப்போது அதைத்‌ இருத்தித்‌ தாம்‌ எழுதிய நாலுக்கு 
மெருகு கொடுத்து வந்தார்‌, ஒருவேளை இதற்குத்‌ வீர 
எதிர்ப்புஇருக்கக்கூடும்‌ என்றுஅவர்‌ நினைத்ததும்‌ மற்றொரு 
காரணமாக இருக்கலாம்‌. இரு திசைகளிலிருந்து அவருக்கு 


வானசாஸ்‌தஇிர வரலாறு 37 


எதிர்ப்புக்‌ களம்பியிருக்கலாம்‌. பழைய தத்துவ அறிஞர்கள்‌ 
பூமியே. மத்தியில்‌ இருக்கறது என்று வற்புறுத்தி வந்தார்‌ 
கள்‌. ஏனெனில்‌ அரிஸ்டாடில்‌ அப்படிக்கூறிவிட்டார்‌ என்று 
முடிவு கட்டினர்‌. மற்றொரு சாரார்‌ பரதிரிகள்‌; விவிலிய 
தூவில்‌ பூமி மத்தியில்‌ உள்ளது என்பதற்கான குறிப்புகள்‌ 
உள்ளன என்று கூறிவந்தனர்‌. ௩ண்பர்கள்‌ தூண்டுதலின்‌ 
பேரில்‌ கோபர்னிகஸ்‌ தமது நாலை வெளியிட ஏற்பாடு 
செய்தார்‌. அவரது மரணப்‌ படுக்கையிலேயே முதல்‌ பீரதி 
அவர்‌ பிரக்ஞையற்று இருந்த நிலையில்‌ கரங்களில்‌ வைக்கப்‌ 
பட்டது. 

முன்காலத்தில்‌ பூமியிலிருந்து கிரகங்கள்‌ எவ்வளவு 
தூரத்தில்‌ உள்ளன என்பதையும்‌ அவற்றின்‌ பருமனையும்‌ 
அறிவது சிக்கலாக இருந்து வந்தது. முதன்‌ முதலாக பூமி 
யின்‌ பருமனையும்‌ கண்டறிய முயற்சித்தனர்‌. கடுப்பகலில்‌ 
வானத்தில்‌ சூரியன்‌ இருக்கும்‌ உயரத்தை இரண்டு இடங்‌ 
களிலிருந்து அவற்றிற்கிடையே உள்ள தூரத்தைக்‌ 
கொண்டு கணகுஉட்டார்கள்‌. 8.மு. 250-ல்‌ இவ்வாறு 
மதிப்பிட்டனர்‌. இட்டத்தட்ட சரியாக பூமியின்‌ ஆரம்‌ 
இடைத்தது. பின்பு சந்திரன்‌ இருக்கும்‌ தூரத்தை மதிப்‌ 
பிட்டனர்‌. மற்றக்‌ இரகங்களின்‌ தூரம்பற்றி சகமாகவே 
தெரிந்து கொண்டனர்‌. 

கோபர்னிகஸ்‌ கொள்கைகள்‌ மாளடைவில்‌ வலுப்‌ 
பெற்று வந்தன. சிலர்‌ அதை அப்படியே ஏற்றுக்கொண்‌ 
டனர்‌. லர்‌ பூமிதான்‌ மத்தியில்‌ உள்ளது என்று கருதினார்‌ 
கள்‌; கியூட்டன்‌ கொள்கையினால்‌ இதற்கு ஆதீரவில்லாமல்‌ 
போயிற்று. இ.பி. 1687-ல்‌ கியூட்டன்‌ புத்தகம்‌ வெளிவந்தது. 
இந்த ஒன்றரை நூற்றாண்டு காலத்தில்‌ பல சம்பவங்கள்‌ 
நிகழ்ந்தன. கோபர்னிகஸ்‌ தெரிவித்த கருத்துகளுக்கு ஆத 
ரவுஏற்பட்டது.கோபர்னிகஸ்‌ புத்தகம்‌ வெளிவந்தபொழுது 
வெகு சிலரே புரிக்துகொண்டனர்‌. கத்தோலிக்க மதத்தி 

வா£ 


18 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


னர்‌ டவடிக்கை எதுவும்‌ .எடுக்கவில்லை. ஆனால்‌ புரா 
டெஸ்டன்ட்‌ பிரிவினர்‌ எதிர்ப்புத்‌ தெரிவித்தார்கள்‌, ஏனெ 
னில்‌ விவிலிய நாலில்‌ தெரிவிக்கப்பட்ட கருத்துகளுக்கு 
மாறாக அவை இருந்தன என்பதே அவர்களுடைய வாதம்‌, 
இருந்தாலும்‌ ஐரோப்பாவில்‌ கோபர்னிகஸ்‌ கொள்கை 
பரவியது. 8.பி. 1576-ல்‌ ஆங்கில விஞ்ஞானி தாமஸ்‌ டிக்‌ 
இங்‌, கோபர்கனிகஸ்‌ கொள்கையை ஆதரித்து சிறிய புத்தக 
மொன்று எழுதினார்‌. கோபர்னிகஸ்‌ புத்தகத்தின்‌ ஒரு 
அத்தியாயத்தை மொழி பெயர்த்தும்‌ வெளியீட்டார்‌. சூரிய 
னையும்‌ அதன்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த ரகங்களையும்‌ ஒரு 
புறம்‌ ஒதுக்‌இவிட்டு பிரபஞ்சம்‌ எல்லையற்றது என்றும்‌ இது 
* போன்ற சூரிய கணங்கள்‌ எல்லையற்ற வெளியில்‌ உள்ளன 
என்றும்‌ கூறலாயினர்‌. . கேபிள்ஸ்‌ நகரத்தில்‌ பிறந்த. இயார்‌ 
டானோ ப்ரூனோ (01௦7ம௦0௦ 121௦௦) இக்கருத்தைத்‌ 
துணிந்து வெளியிட்டார்‌. இவர்‌ பல விஷயங்களில்‌ கிறிஸ்‌ 
தவ சமயக்கொள்கைகளுக்கு மாறுபட்ட கருத்துகளைத்‌ 
தெரிவித்தபடியால்‌, இவர்‌ இத்தாலியிலிருந்து வெளியேறி 
.உயிராபத்தினின்றும்‌ தப்பவேண்டி யிருந்தது, ஆசிரி 
யர்‌ தொழிலை மேற்கொண்டு சில காலம்‌ திரிந்தபின்‌ தமது 
நாட்டுக்கே திரும்பினார்‌. அங்கு அவரை மதத்‌ தலைவர்கள்‌ 
வீசாரணைக்கு உட்படுத்தினர்‌. வெகுகால சிறைவாசத்திற்‌ 
குப்பின்‌ ரோம்‌ ஈகர.த்தில்‌ ௪.பி, 1600-ல்‌ உயிருடன்‌ எரிக்கப்‌ 
பட்டார்‌. கோபர்னிகஸ்‌ கொள்கையை ஆதரித்தவர்களுள்‌ 
'இவரும்‌ ஒருவர்‌. 
அதன்‌ பிறகு டேனிஷ்‌ விஞ்ஞானி டைகோ பிரர௫ 
(ரஸ்‌ நாக்‌) அரசரின்‌ ஆதரவு பெற்று ஒரு பெரிய 
வானாய்வுக்‌ கூடத்தை நிறுவி ஆராய்ச்சி நடத்திவந்தார்‌, 
அவர்‌ தமக்கு வேண்டிய கருவிகளைத்‌ தாமே தயாரித்துக்‌ 
கொண்டார்‌. இவர்‌ கோபர்னிகஸ்‌ கொள்கையை ஆதரிக்க 
வில்லை. இரகங்கள்‌ சூரியனைச்‌ சுற்றி வருவதாகவும்‌, சூரிய 


வானசர்ஸ்‌இர வரலாறு 19. 


னும்‌ சந்திரனும்‌ பூமியைச்‌ சுற்றி வருவதாகவும்‌ புதிய 
கொள்கை யொன்றைத்‌ தெரிவித்தார்‌. இவர்‌ மாணாக்கரும்‌, 
ஜெர்மன்‌ வானக்‌ கலைஞருமான ஜான்‌ கெப்ளர்‌ இவருக்கு 
உதவியாக இருந்து வக்தார்‌. முதலில்‌ டைகோவின்‌ கொள்‌ 
கைகளே சரியாக இருக்கவேண்டும்‌ என்று ஈம்பிவந்தார்‌. 
மூன்று முக்கிய விதிகளை வகுத்தார்‌, இரகங்கள்‌ சுற்றி வரும்‌ 
பாதையையும்‌. மேரத்தையும்‌ தொடர்புபடுத்தி 1697-ல்‌ 
அட்டவணை யொன்றைப்‌ பிரசுரித்தார்‌. இவர்‌ கோபர்னி 
கஸ்‌ கொள்கையை ஆதரித்துவந்தார்‌. 


கெப்ளரின்‌ காலத்தவர்‌ கலீலியோ. இவரே டெலிஸ்‌ 
கோப்பைக்‌ கண்டுபிடித்தார்‌. ஆரம்பத்தில்‌ பொருள்களை 
மூன்று மடங்கு பெரிதாக்கும்‌ டெலிஸ்கோப்பை அமைத்‌ 
தார்‌. பின்பு மேலும்‌ மேலும்‌ முயன்று 33 மடங்கு பெரி 
தாக்கும்‌ டெலிஸ்கோப்பைச்‌ செய்தார்‌. இவரே சந்திரனில்‌ 
மலைகள்‌ காணப்படுவதையும்‌,சூரியப்‌ புள்ளிகளையும்‌, சனிக்‌ 
கிரகத்திற்கு வளையங்களிருப்பதையும்‌, வியாழனைச்‌ சுற்றி 
4 சந்திரன்கள்‌ இருப்பதையும்‌ கண்டு தெரிவித்தார்‌, இர 
கங்களைப்பற்றி நம்முடைய அறிவு விசாலமடைவதற்கு 
அவரது ஆராய்ச்சி பெரீதும்‌ பயன்பட்டது. இவர்கண்ட 
சூரிய குடும்பம்‌ கோபர்ணிகஸ்‌ கொள்கையை மேலும்‌ வலி 
யுறுத்துவதாயிற்று. 

கலீலியோவுக்குப்‌ பலத்த எதிர்ப்பு இருந்தது. சமயக்‌ 
கொள்கைக்கு மாறுபட்ட கருத்துக்களைப்‌ பரப்புவதாகப்‌ 
பாதிரிகள்‌ அவர்மீது குற்றஞ்‌ சாட்டினார்கள்‌. சில வருடங்‌ 
களுக்குப்பின்‌ கலீலியோ, கோபர்ணிகஸ்‌ கொள்கையை * 
ஆதரித்து புத்தகமொன்று எழுதினார்‌, மூன்று சிநேகிதர்‌ 
கள்‌ இரகங்களைப்‌ பற்றிப்‌ பல கொள்கைகளையும்‌ விவாதிப்ப 
தாகச்‌ சம்பாஷணை ரூபத்தில்‌இப்புத்தகம்‌ அமைந்திருந்தது. 
1689-ல்‌ புத்தகம்‌ வெளிவந்ததும்‌ கத்தோலிக்கப்‌ பாதிரிகள்‌ 
(868048) எதிர்த்தார்கள்‌. 1610-ம்‌ ஆண்டிலேயே அவருக்கு 


80 வானத்தின்‌. வண்ணக்கோலம்‌ 


கோபர்னிகஸ்‌ கொள்கையைப்‌ பரப்பக்கூடாது என்று கட்‌ 
ட&ரயிடப்பட்டது; இதனை மீறியதாகக்‌ கூறினர்‌. அவருக்கு 
வயது முதிர்ந்து உள்ளமும்‌ உடலும்‌ சோர்ந்த நிலையில்‌: 
3683-ம்‌ ஆண்டு ரோம்‌ ககரில்‌ அவர்மீது விசாரணை நடம்‌,” 
தது. அவரை அவரது வீட்டிலேயே சாகும்வரை பாது 
காப்பில்‌ வைத்தனர்‌. கலீலியோ 1649-ல்‌ இறந்தார்‌. அதே. 
வருடத்தில்‌ ஐஸக்‌ கியூட்டன்‌ பிறக்தார்‌. 

நியூட்டன்‌ தமது தோட்டத்தில்‌ இருக்கும்‌ பொழுது 
ஆப்பிள்‌ பழமொன்று கீழே விழுவதைக்‌ கண்டு, புவி 
ஈர்ப்பினால்‌இது ஏற்படுவதாகச்‌ சிந்தனை யைச்செலுத்தினார்‌. 
இந்தப்‌ புவி-ஈர்ப்பு சந்திர மண்டலம்வரை இருக்கக்கூடும்‌. 
என்றும்‌ இதனாலேயே ஆப்பி& பூமி இழுத்ததுபோன்று, 
சம்திரனை பூமி இழுத்து நேரே அசைவதினின்று கட்டுப்‌ 
படுத்தி வருவதாகவும்‌ கருதினார்‌. இதுபோன்ற கேள்‌ 
விக்கு கெப்ளர்‌ விதிகளைக்‌ கவனித்தார்‌. அதன்‌ பிறகு, 
சூரியன்‌ இதுபோன்ற சக்தியை மற்ற இரகங்கள்‌ மீது 
செலுத்தி வருவதாகவும்‌, இதனாலேயே அவை - தமது. 
அயனவீதிகளில்‌ சுற்றி வருவதாகவும்‌ குறிப்பிட்டார்‌. இது 
வும்‌ கோபர்னிகஸ்‌ கொள்கைக்கு ஆதரவளிப்பதாக 
இருந்தது. 

இவ்வாறு பெளதிக-வானசாஸ்தஇிரம்‌ பெரிய மாறுதலை 
அடைந்து வந்தது. . பிளேம்ஸ்டீட்‌ (17]வ.84௨௦0்‌) அதனைச்‌ 
செப்பம்‌ செய்து வந்தார்‌, இவர்‌ 2-வது சார்லஸ்‌ ஆட்சி 
காலத்தில்‌ .பி, 1676-ம்‌ ஆண்டில்‌ ஆஸ்தான வானக்‌ கலை 
ஞராக கியமிக்சப்பட்டார்‌. இரீன்வீச்‌ வானாய்வுக்‌ கூடம்‌ 
அவர்‌ மேற்‌ பார்வையில்‌ இருந்து வந்தது. 

இவருக்குப்பின்‌ ஹாலி (17211௦) ஆஸ்தான வானக்‌ 
கலைஞராக கியமிக்கப்பட்டார்‌. இவர்‌ கூர்ந்து கவனித்து 
960. நட்சத்திரங்களின்‌ நிலையை அறுதியிட்டார்‌. (08-ம்‌. 
ஆண்டு தோன்றிய வால்‌ நட்சத்திரத்தைப்‌ பற்றி முன்கூட்‌ 


வானசாஸ்்‌திர வரலாறு ர 


யே தெரிவித்தார்‌. வால்‌ ஈட்சத்திரங்கள்‌ சூரிய குடும்‌ 
பத்தைச்‌ சேர்ந்தவை என்றும்‌ இவை சூரியனைச்‌ சுற்றிச்‌ 
சுழன்று வெகுகால இடைவெளிக்குப்‌ பின்‌ மீண்டும்‌ 
தோன்றுவதைக்‌ கூறினார்‌. 

அடுத்தபடியாக சர்‌ வில்லியம்‌ ஹெர்ஷலின்‌ (9.பி. 
1798) ஆராய்ச்செகக்‌ குறிப்பிடலாம்‌. இவர்‌ சனிக்‌ இரகத்‌ 
திற்கு அப்பால்‌ யுரேனஸ்‌ (101809) கிரகத்தைக்‌ கண்டு 
பிடித்தார்‌. இவர்‌ பல சிறந்த கருவிகளைச்‌ செய்தார்‌. சனிக்‌ 
கிரகத்தைச்‌ சுற்றிய வளையத்தையும்‌, கெபுலாக்கக£யும்‌ 
இரட்டை ௩ட்சத்திரங்களையும்‌ கூர்ந்து கவனித்தார்‌. 

அடுத்தபடியாக வானாய்வுக்‌ கலையில்‌ இறந்து விளங்‌ 
இயவர்கள்‌ லாக்ராங்கீ (1,3௨6), லாப்லாஸ்‌ (181௨௦௦) 
முதலியோர்‌. குருவின்‌ உபகிரகங்கள்‌ (சந்திரன்‌) பற்றி 
ஆராய்ச்சி நடத்தி வந்தார்‌. இவ்‌ அறிஞர்களின்‌ ஆராய்ச்‌ 
சித்‌ திறமையால்‌ பல கொள்கைகளும்‌ உருப்பெற்று வானக்‌ 
கலை வளர்ச்சியுறுவதாயிற்று. 


ப 


5. சூரிய குரும்பம்‌ 


நிர்மலமான வானத்தை இரவில்‌ உற்று நோக்‌இனால்‌ 
சந்திரனையும்‌ சுக்கரன்‌ முதலிய கிரகங்களையும்‌ நட்சத்திரங்‌ 
யும்‌ பார்க்கிறோம்‌. இப்பிரபஞ்சத்தில்‌ ஈமது பூமி மட்டும்‌ 
தனித்திருக்கவில்லை என்கிற மினைவு வருகிறது. 8 

பகலிலும்‌ வானத்திலே ௩ட்சத்திரங்கள்‌ இருக்கின்றன. 
“ஆனால்‌ சூரிய வெளிச்சம்‌ அவற்றைப்‌ பார்க்க முடியாதபடி 
மறைக்கிறது. சிறிய துகள்கள்‌ முதல்‌ பல்லாயிரக்‌ கணக்‌ 
கான மைல்கள்‌ விட்டமுள்ள மிகப்‌ பெரிய கிரகங்கள்‌ சில 
நியதிகளின்படி சூரியனைச்‌ சுற்றி வரும்‌ அதிசயத்தைக்‌ 
காண்டுறோம்‌. எண்ணிறந்த நூற்றாண்டுகளாக சூரியனும்‌ 
அதன்‌ குடும்பமும்‌ இனமும்‌ லட்சக்‌ கணக்கான மைல்கள்‌ 
சுழன்று வருகின்றன. 

சூரிய குடும்பம்‌ எல்லையற்ற பெரு வெளியில்‌ சிறிய 
துரும்பெனவே கூத்திடுகின்றது. இவற்றுள்‌ ஒரு சிறிய 
துகளிலேதான்‌ காம்‌ வசிக்கிறோம்‌. அதனின்றும்‌ அகண்ட 
வான வெளியை உற்றுப்‌ பார்க்கிறோம்‌. நட்சத்திரங்கள்‌, 
இரகங்கள்‌, உப௫ரகங்கள்‌ எரி கட்சத்திரங்கள்‌, வால்‌ ஈட்‌ 
சத்திரங்கள்‌ ,நட்சத்திரத்துகள்கள்‌,நெபுலாக்கள்‌ இவற்றைப்‌ 
பார்க்கமோம்‌. இவையே யன்றி சூரியன்‌, சந்திரன்‌, ஆகாய 
கங்கை முதலியவற்றையும்‌ தொகுத்துக்‌ கூறலாம்‌. 

நட்சத்திரமென்றால்‌ என்ன? அதைச்‌ சூரியனுக்கு ஒப்‌ 
பிடலாம்‌. தானாகவே ஒளிரும்‌ தன்மை வாய்ந்தது. வாயுக்‌ 
களும்‌, புகையும்‌ சுடரிடும்‌ பெரிய கோள வடிவம்‌ பெற்‌ 
றது. கதிரியக்கத்தைப்‌ பரப்பி ஒளியையும்‌ உஷ்ணத்தையும்‌ 
வெளியிடுன்றது. நமது சூரியனும்‌ ஒரு ௩ட்சத்தீரமே. 
நமக்கு மிகவும்‌ அருகிலுள்ள நட்சத்திரம்‌ என்று குறிப்பிட 


சூரிய குடும்பம்‌ ௦. 


லாம்‌. அதனின்றும்‌ சூரிய வெப்பத்தையும்‌, சக்தியையும்‌ 
பெற்று நாம்‌ உயிர்‌ வாழ்கிறோம்‌ என்று கூறினால்‌ மிகையா 
காது. 

இரகங்கள்‌ ஈநட்சத்‌திரங்களினின்றும்‌ வேறுபட்டவை. 
சூரியனிலிருந்து ஒளியைப்‌ பெற்று அதனைச்‌ சுற்றி வரும்‌ 
பொழுது ஒளியைப்‌ பிரதஇிபலிக்கின்றன. சூரியனுக்கு 
மட்டுமே அதனைச்‌ சுற்றி கணம்‌ அல்லது குடும்பம்‌ உண்‌ 
டென்று நாம்‌ நிச்சயமாகக்‌ கூறமுடியும்‌. இருந்தாலும்‌ லட்‌ 
சக்‌ கணக்காண நட்சத்திரங்கள்‌ இருப்பதால்‌ சிலவற்றிற்குக்‌ 
கணங்கள்‌ இருக்கலாம்‌ என்று கூற இடமிருக்கிறது. ஆனால்‌ 
சூரிய குடும்பத்தைச்‌ சேர்ந்த ஒன்றை நாம்‌ சரகம்‌ (1௨0) 
என்று அழைக்கிறோம்‌. பூமியும்‌ ஒரு இரக3ம. இவை தவிர: 
சுக்கிரன்‌, வியாழன்‌ கிரகங்கள்‌ “காலை நட்சத்திரம்‌” என்றும்‌ 
₹மாலை நட்சத்திரம்‌” என்றும்‌ முறையே அழைக்கப்படு 
இன்றன. 

இரகங்களைச்‌ சுற்றி உப கிரகங்கள்‌ அல்லது சந்திரன்‌ 
கள்‌ காணப்படுகின்றன. இவை சூரிய ஒளியைப்‌ பிரதி 
பலிக்‌இன்றன. பூமிக்குச்‌ சந்திரனாகிய ஒரு உப கரகம்‌ 
உண்டு. இணி இக்கிரங்களைப்‌ பற்றிய விவரங்களை ஒன்‌ 
றன்பின்‌ ஒன்றாகக்‌ கவனிப்போம்‌. 

சூரியன்‌: இரகங்களுள்‌ நமது கவனத்தைக்‌ கவரக்‌ 
கூடியது சூரியன்‌. சூரியனை ஈம்பி அதன்‌ ஒளியைப்‌ பெற்றே 
மணிதன்‌ வளமுற வாழ முடிகிறது. சூரிய உஷ்ணமின்றிப்‌ 
பயிர்கள்‌ உண்டாவ$ல்லை. சூரியனின்றி உலக்‌ உயிர்கள்‌ 
கிலைபெற முடியா. 

பூமிக்கு மிகவும்‌ அருகாமையிலிருக்கும்‌ மட்சத்திரம்‌ 
சூரியன்‌ தான்‌. எனவே இதைப்பற்றி அறிந்து கொள்வது 
அவசியமாகிறது. சூரியனில்லாமல்‌ உலூல்‌ வானிலை 
(ரூ என்பது இடையாது. கடலிலிருந்து தண்‌ 
ணீர்‌ கீரரவியரக மீண்டும்‌ மழையாக அல்லது பனிக்கட்டி 








3 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


பின்‌, 1843-ம்‌ ஆண்டில்‌ விஞ்ஞானி ஷ்வாப்‌ (801107௨106) 
இச்சுழற்‌9 காலம்பற்‌.றீ அறிவித்தார்‌. சுழற்சி காலத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ சூரியனின்‌ மத்திய ரேகைக்குச்‌ சுமார்‌ 80 டிகிரி 
வடக்கிலும்‌, தெற்கிலும்‌ சூரியப்‌ புள்ளிகள்‌ தோன்று 
இன்றன. பின்பு 10 டி.௫ரிக்கு மேல்‌ 20 டி.௰ரிக்கு உட்பட்டு 
இருபுறங்களிலும்‌ பெரும்பாலான சூரியப்‌ புள்ளிகள்‌ 
நெருக்கமாகக்‌ காணப்படுகின்றன. 

சூரியப்‌ புள்ளிகள்‌ தோன்றுவதன்‌ காரணமும்‌, அவை 
17 வருடங்களுக்கு ஒரு முறை அதிகரித்துப்‌ பின்‌ குறை 
வதன்‌ காரணமும்‌ நமக்கு நன்றாக விளங்கவில்லை. உண்‌ 
மையில்‌ ௮இக இடைவெளிக்‌ காலம்‌ குறிக்கிடுகிறது, இருந்‌ 
தாலும்‌ குறிப்பிட்ட சுழற்சி காலத்தில்‌ அவை தோன்றுவ 
தால்‌, நமக்குப்‌ புலனாகாத அடிப்படைக்‌ காலம்‌ இருக்க 
பேண்டும்‌ என்று தெரிகிறது. சூரியனது பரப்பில்‌ வீசும்‌ 
புயல்களினால்‌ இவை ஏற்படுவதாகக்‌ கூறப்படுகிறது. 

பெரிய சூரியப்‌ புள்ளிகள்‌ தோன்றும்‌ பொழுது, பெரும்‌ 
பாலும்‌ பூமியின்‌ பரப்பில்‌ மின்‌ காந்தப்‌ புயல்கள்‌ வீசுன்‌ 
றன. இவை ரேடியோ ஓலிபரப்பைப்‌ பாதிக்கின்றன. பூமி 
யின்‌ மேலுள்ள வாயு மண்டலத்தில்‌ அயனிமண்டல அடுக்கு 
ரேடியோ அலைகளைப்‌ பிரஇபலிக்கின்றது இவை பூமிக்குத்‌ 
'இரும்புகின்றன. ஆனால்‌ சூரியனில்‌ சூரியப்புள்ளிகள்‌ 
தோன்றினால்‌ மின்சார துகள்கள்‌ அபனி மண்டல அடுக்கு 
களின்‌ அமைப்பைப்‌ பாதிக்கின்றன. இதனால்‌ ரேடியோ 
அலைகளின்‌ போக்கு வரத்து பாஇிக்கப்படுகிறது. ரேடியோ 
அலைகளுக்குத்‌ தடை ஏற்பட்டு அவற்றை நாம்‌ கேட்க 
முடியாது. 

சூரியனைச்‌ சுற்றிலும்‌ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு. 
வாயு: மண்டலம்‌ ஒன்று பரவியிருக்கறது. இது பெரும்‌ 
பாலும்‌ ஹைட்ரஜன்‌ வாயு சேர்ந்தது. இப்பகுஇயில்‌ பெரிய 
கொந்தளிப்பு இருக்கறது. இது (குரோமோஸ்பீயர்‌ (0120- 


சூரிய கும்பம்‌ ன்‌ 


1௩080675) என்று அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து 
தரன்‌ இளஞ்‌ சிவப்பு மிறத்தில்‌ எரிதழல்‌ நாக்குகள்‌ வீசு 
இன்றன. சூரியப்‌ புள்ளிகளுக்கும்‌ இவற்றிற்கும்‌ நெருங்கிய 
தொடர்பு இருப்பதாகத்‌ தெரிகிறது. இதற்குப்‌ புறம்பாகத்‌ 
தான்‌ சூரிய ஒளிவட்டம்‌ இருக்கிறது. 


குரிய கிரகணத்தின்‌ போதுதான்‌ இப்பகுதியை நன்கு. 
கவனிக்கலாம்‌ என்ற மிலைமை சமீப காலம்வரை ஏற்பட்‌ 
டிருந்தது. இக்காலத்தில்‌ சம்திரன்‌ பூமிக்கும்‌, ஞூரியனுக்கு 
மிடையே வரும்போது சூரியனின்‌ ஒளிமிக்க பகுதியை 
மறைக்கின்றது. அதனைச்‌ சுற்றிலுமுள்ள ஒளி வட்டத்தை 
நன்கு பார்க்கிறோம்‌. சமீப காலத்தில்‌ பல: கருவிகளைக்‌ 
கண்டுபிடித்தருக்இருர்கள்‌. எனவே, சூரிய இரகணம்‌ 
இன்றியே இப்பகுதியை எளிதில்‌ படம்பிடித்து த்‌ தெரிவிக்‌ 
இருர்கள்‌, 

குரியன்‌ எங்கிருந்து அதன்‌ சக்தியைப்‌ பெறுகின்றது? 
அது எரிர்துகொண்டிருக்கும்‌ பிழம்பா? இவைப்போன்ற. 
கேள்விகள்‌ எழுஇன்றன. இதில்‌ வாயுக்கள்‌ அபரிமிதமான 
உஷ்ணத்துடன்‌ எரிந்த வண்ணம்‌ இருகின்றன. ஒவ்வொரு 
விநாடிக்கும்‌ 40 லட்சம்‌ டன்‌ பொருள்கள்‌ மாற்றப்படு 
இன்றன. கார்பன்‌, ஹைட்ரஜனுடன்‌ சேருகின்றது. மீத 
மூள்ள புதிய மூலகங்கள்‌ (நைட்டிரஜனும்‌, ஆக்ஸிஜனும்‌) 
இதைந்து மேலும்‌ ௮திக ஸஹைட்ரஜனுடன்‌ சேருகின்றன. 
இவ்வித மாறுதல்‌ ஏற்பட்டபின்‌ கார்பன்‌ பின்தங்கிவிடவே, 
ஹைட்ரஜன்‌ வாயு ஹீலியமாக மாற்றப்படுகின்றது. குரிய 
னின்‌ உட்பகுதியிலுள்ள பிரும்மாண்டமான அழுத்தம்‌, 
உஷ்ணம்‌ இவற்றின்‌ விளைவாக இந்த ரசாயன மாறுதல்‌: 
கோடிக்கணக்கான வருடங்களுக்கு நிகழ்ந்தவாறு இருக்கும்‌. 
குரியனின்‌ பரப்பிலுள்ள உஷ்ணம்‌ சுமார்‌ 11,000 டி.ஈரி 
பாரன்‌. ஹீட்‌, ஆனால்‌ அதன்‌ மத்தியில்‌ சுமார்‌ 30 லட்சம்‌ 
இரிக்கும்‌ ௮திக உஷ்ணமிருக்கும்‌. 


்‌ 


0] வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


ல நட்சத்திரங்களின்‌ ஓளி குறிப்பிட்ட காலத்திற்கு 
ஒருமுறை அல்லது அவ்வப்போது மாறுபடுகின்றது. இவை 
(போன்று குரியன்‌ ஓஸி மாறுபடுகன்றதா? ஒருவகையில்‌ 
அப்படித்தான்‌ தெரியவருகின்றது. குரியனின்‌ ஐஸி 
அல்லது உஷ்ணம்‌ வெகு காலத்திற்கிடையே மாறுகின்றதா 
என்பதுபற்றி ஒருமுடி.வும்‌ ஏற்படவில்லை, பனியுகம்‌ முதற்‌ 
கொண்டு அதாவது 15,000 வருட முதல்‌ மேற்‌ குறிப்பிட்ட 
மாறுதல்‌ இருப்பதற்கு சிறிது ஆதாரமிருக்கறது. ஆனால்‌ 
வருங்காலத்தில்தான்‌ இதுபற்றித்‌ தெளிவு ஏற்படும்‌. 

லட்சக்கணக்கான வருடங்களாகச்‌ குரியன்‌ அதன்‌ 
சக்தியை இழந்து வருகிறது. ஆனால்‌ கோடிக்கணக்கான 
வருடங்கள்‌ அது நீடித்திருக்குமென்று தெரிகிறது, வெளிப்‌ 
படும்‌ சக்தியில்‌ 0 கோடிஈில்‌ ஒரு பகுதியையே இரகங்க 
ளம்‌ அவற்றைச்‌ சார்ந்த்‌ சச்திரன்களும்‌ பெறுகின்றன. மீத 
சக்இி வான வெளியிலே எல்லையற்ற தாரத்திற்குப்‌ பரவு 
இன்றது. 


4. சந்திரன்‌ 


பெளர்ணமி தினத்தன்று கடற்கரையிலோ, ஏரியின்‌ 
கரையிலோ அல்லது நதியின்‌ கரையிலோ கின்று சந்திரன்‌ 
பால்‌ மிலவைப்‌ பொழியும்‌ காட்சியைக்‌ கண்டு அனுபவித்‌. 
தவர்களுக்கே அந்த ஆனந்தம்‌ தெரியவரும்‌, அச்சமயத்‌ 
தில்‌ உயிர்களில்லாத ஒரு உலகை உற்று கோக்குகிறோம்‌. 
என்ற எண்ணம்‌ யாருக்கும்‌ தோன்றாது. 

சந்திர மண்டலத்தில்‌ வாயு கிடையாது என்று: வானக்‌ 
கலைஞர்கள்‌ பல வருடங்களாகக்‌ கூறி வருஒருர்கள்‌. ஒரு: 
நட்சத்திற்கும்‌ பூமிக்கு மிடையே சந்திரன்‌ வரும்பொழுது 
இரகணம்‌ ஏற்படும்‌. சந்திரனுக்கு வாயுமண்டல மிருக்தால்‌ 
நட்சத்திரம்‌ சிறிது சிறிதாக மறையும்‌. இதற்குப்‌ பதில்‌ 
நட்சத்திரம்‌ ஒரு கொடியில்‌ திடீரென்று சந்திரன்‌ வட்டத்‌ 
தினால்‌ மறைந்து விடுகிறது. இதனால்‌ இந்த உப௫ரகத்‌ 
திற்கு வாயு கிடையாது என்பது ருசுவாகிறது. சூரிய 
கிரகணத்தின்போது, சந்திரன்‌ மறைகிறது என்பது நமக்கு 
நன்கு தெரியும்‌. இச்சமயத்தில்‌ சந்திரனைச்‌ சுற்றி ஒளி' 
வளையம்‌ (1781௦) காணப்படுவதில்லை. சூரியகை மறைக்‌ 
கும்பொழுது சந்திரனின்‌ கருப்பு வீனிம்பையே காண்‌ 
ரோம்‌. கிறமாலைமானி (8060208006) மூலம்‌ பரிசோதனை 
கள்‌ நடத்திய பின்னும்‌ இம்முடிவுக்கே வருகிறோம்‌. சந்திர 
மண்டலத்தில்‌ வாயு வில்லாததனால்‌ பூமியில்‌ போன்று: 
உயிர்கள்‌ ௮ங்கு வாழமுடியா. 

சந்திரனின்‌ விட்டம்‌ 2,160 மைல்கள்‌, பூமியின்‌ விட்‌. 
டத்தில்‌ நான்இல்‌ ஒரு பங்கு, பூமியிலிருந்து ௮து 9,99,000. 
மைல்‌ தூரத்திலுள்ளது. நமது கிரகத்துடன்‌ ஒப்பிட்டால்‌ 
அதன்‌ பொருள்‌-இணிவு எண்பத்திரண்டில்‌ ஒரு பங்காகும்‌... 


30. வானத்‌இன்‌ வண்ணக்கோலம்‌ 


பூமியின்‌ மையத்தைச்‌ சுற்றிச்‌ சந்திரன்‌ சுழலவில்லை. 
அது தன்‌ புவிரர்ப்புத்தானத்தைச்‌ சுற்றிச்‌ சுழலுகன்றது. 
பூமியின்‌ புவிஈர்ப்புத்தானத்இனின்றும்‌ நேராக ஒரு கோடு 
வரைந்தால்‌ அது சந்திரனின்‌ புவிஈர்ப்புத்தானத்த 1100- 
வது மைலில்‌ தொடும்‌. 


சந்திரன்‌ அதன்‌ இருசைச்‌ சுற்றும்பொழுது, பூமியை 
ரு மாதத்தில்‌ சுற்றிீடுகிறது. சூரிய ஒளியைப்‌ பெற்று 
அதையே சந்திரன்‌ பிரதிபலிக்கிறது. சந்திரனின்‌ ஒரு புறம்‌ 
மட்டும்‌ சூரிய ஓளி படுகிறது. மற்றொருபுறம்‌ சூரிய ஒளி 
படாததனால்‌ அது இருண்டு இருக்கும்‌. ஆகவே சந்திர 
னுக்கு பிரகாசமான ஒளிவுப்‌ பகுதியும்‌ இருண்ட பகுதியும்‌ 
உண்டு. 

சந்திரன்‌ பூமியை ஒருமுறை சுற்றும்பொழுது, அது 
இட்டத்தட்ட பூமிக்கும்‌, சூரியனுக்குமிடையே கடந்து 
செல்கிறது. இப்பொழுது கிருஷ்ணபட்சம்‌ (110௭ 
1௦0௦௩ 81826) ஏற்படுகிறது. சில தினங்களுக்குச்‌ 
சந்திரனைக்‌ காணமுடியாது. 

சந்திரன்‌ இந்நிலையிலிருந்து மாறியதும்‌ பிறைவடிவ 
முள்ள சந்திரனை வானத்தின்‌ மேற்கே காண்கிரோம்‌. 
சூரியன்‌ ஒளியைப்‌ பெற்றுச்‌ சிறிதளவே நமக்குத்‌ தெரிய 
(வருகிறது. தினமும்‌ பிறை வளர்ச்சி அடைஒறது, இது 
சுக்கில பட்சமாகும்‌. கிழக்குத்‌ இசை அருகாமையிலேயே 
உதிக்க ஆரம்பிக்கிறது... பின்பு பெளர்ணமியின்போது 
சூரியன்‌ ஓளி படும்‌ முழுப்‌ பகுதியையும்‌ பார்க்கிறோம்‌. 
இதன்‌ பிறகு சந்திரன்‌ குறைய ஆரம்பிக்கிறது. இனமும்‌ 
குறைந்து வந்து அமாவாசை ஏற்படுஒறது. இவ்வாறு 
சந்திரன்‌ வளர்ந்து பின்‌ தேய்வதற்குச்‌ சராசரி 903 இனங்‌ 
களாகன்றன. ஆனால்‌ சந்திரன்‌ பூமியைச்‌ சுற்ற 27 தினங்‌ 
களாகன்றன. நமது முன்னோர்கள்‌ 27 இனங்கள்‌ அடங்‌ 
இய மாதமுள்ள பஞ்சாங்கத்தையே ஏற்றுவந்தனர்‌. 


சந்திரன்‌ 81 


சந்திரனின்‌ ஒருபுறமே ஈமக்குத்‌ தெரிய வருவதால்‌ 
அதன்‌ இருசைச்‌ சுற்றிச்‌ சுழலவில்லை என்று சிலர்‌ கருது 
இருர்கள்‌. ஆனால்‌ 87% தினங்களுக்கு ஒருதடவை அது 
பூமியைச்‌ சுற்றி வருகிறது. இதை விளக்கப்‌ பின்‌ வரும்‌ 
உதாரணத்தைக்‌ கூறலாம்‌. ஒரு அறையின்‌ நடுவே ஒரு 
மேஜையைத்‌ தேர்ந்தெடுத்து அதை கோக்க ஒருவர்‌ நின்று: 
கொள்ளலாம்‌. மேஜையைப்‌ பார்த்த வண்ணமே அவர்‌. 
சுற்றி வரட்டும்‌. ஒருமுறை சுற்றி மீண்டும்‌ புறப்பட்ட 
இடத்திற்கு வந்தால்‌, மேஜையைச்‌ சுற்றி வந்திருப்ப 
துடன்‌ அறையின்‌ எல்லாப்‌ பகுதிகளையும்‌ கண்டிருக்க 
முடியும்‌. சுவரில்‌ ஒரு குறிப்பிட்ட புள்ளியை அடையாள 
மாகக்‌ கொண்டால்‌ அவர்‌ ஒருமுறை சுற்றி வந்திருப்பது 
தெரியவரும்‌, அறையீன்‌ வாசலில்‌ கிற்பவர்‌ சுற்றிவந்த 
வரின்‌ முன்புறத்தையும்‌, பின்புறத்தையும்‌ பார்த்திருக்க 
முடியும்‌. ஆனால்‌ மேஜையின்மீது ஒருவர்‌ உட்கார்ந்திரும்‌ 
தால்‌, அவர்‌ உங்களுடைய முன்புறத்தை மட்டுமே பார்த்‌ 
திருக்க முடியும்‌, இது போன்றே பூமியிலுள்ள காம்‌ 
சந்திரனின்‌ ஒருபுறத்தை மட்டுமே பார்க்க முடிகிறது. 

மிகச்‌ சிறிதாகச்‌ சந்திரனுடைய பிறை தோன்றும்‌ காலத்‌ 
தல்‌, சந்திரனின்‌ மற்றப்பகுதி: மிகவும்‌ மங்கிய ஒளியில்‌ 
தோற்றமளிக்கும்‌. இதுவே சந்திரனின்‌ இரவுப்பகுதி 
அல்லது நாம்‌ பார்க்காத இருண்ட பகுதி என்று கூறலாம்‌. 
பூமிக்கும்‌ சூரியனுக்குமிடையே சந்திரன்‌ வரும்பொழுது 
அமாவாசை ஏற்படுகிறது. இச்சமயத்தில்‌ சந்திரனில்‌ 
யாராவது இருக்க நேர்ந்தால்‌ அவர்‌ பூமியின்‌ முழு கிலவுப்‌ 
பகுதியையும்‌ பார்க்கலாம்‌, பூமிக்கு எதிர்ப்புறத்தில்‌ 
சந்திரன்‌ இருந்தால்‌ பெளர்ணமி ஏற்படுகிறது, இப்‌ 
பொழுது சந்திரனில்‌ யாராவது இருந்தால்‌ அவருக்குப்‌ 
பூமியின்‌ இருண்ட பகுதியே தெரியும்‌. 

(தற்காலத்தில்‌ சந்திரமண்டலத்தை அடைய முயற்சி 
நடைபெறுகிறது; சத்திர மண்டலத்தை அடைந்து விட்‌ 


82. வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


டோம்‌ என்று வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. காம்‌ வானத்தை. 
உற்றுமோக்இனால்‌ மிகவும்‌ அழகிய காட்சியைக்‌ காணலாம்‌. 
மை போன்ற கருமையான வானத்தில்‌ நட்சத்திரங்கள்‌ 
ஒளிர்வதைப்‌ பார்க்கிறோம்‌. பூமியிலிருந்து: பார்ப்பதைவிடம்‌ 
பெருவாரியான நட்சத்திரங்கள்‌ தெரிய வரும்‌. மங்கலான 
ட்சத்திரங்கள்‌ நன்கு தெரியவரும்‌, மேலும்‌ நட்சத்திரங்‌: 
கள்‌ கண்‌டிமிட்டாமலிருக்கும்‌. ஏனெனில்‌ வாயுமண்டலம்‌ 
குறுக்கட்டு அசைவை ஏற்படுத்தாது. ஆகாய கங்கை 
இன்னும்‌ ௩ன்றாகத்‌ தெரியவரும்‌, கமது பார்வையை 
மறைக்க மேகங்கள்‌ எதுவுமிரா, 

சூரிய ஒளியிருந்தபோதிலும்‌ மட்சத்திரங்கள்‌ நன்றாகம்‌ 
பிரகாசிப்பதை சந்திரணிவிருக்து பார்க்கலாம்‌. வாயுமண்ட 
லத்திலிருந்து சூரிய ஓளி சிதறாமலிருப்பதால்‌ பகலிலும்‌ 
கட்சத்திரங்களைக்‌ காணலாம்‌. பூமியிலிருந்து நாம்‌ பார்க்கும்‌ 
கிலவானத்தைக்‌ காணமுடியாது, சூரியனுடைய ஒளியும்‌, 
மிகவும்‌ பிரகாசமாக இருக்கும்‌. சூரியனது ஓளி வட்டத்தை 
யூம்‌ நன்றாகக்‌ காணலாம்‌. ஆனால்‌ நமது கண்களைப்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்ளப்‌ புகைக்‌ கண்ணாடிகளை அணிந்து 
கொள்ளவேண்டும்‌. 

பூமியிலிருந்து சில மட்சத்திரங்களைப்‌ பகல்‌ நேரத்தில்‌ 
பார்க்கமுடியாது, ஆனால்‌ சந்திரனிலிருந்தால்‌ கோடை 
கரல, கார்கால நட்சத்திரக்‌ கணங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
மாதமொருமுறை காணமுடியும்‌. மிகவும்‌ மங்கலான ஈட்‌ 
சத்திரம்கூட நன்கு அடிவானம்வரை தெரிந்து பின்பு இடீ 
ரென்று ௮ஸ்‌.தமனமா மறைந்துவிடும்‌. 

சந்திரன்‌ ஈமக்குத்‌ தோன்றுவதைவீட, சந்திரனி 
லிருந்து பூமியைப்‌ பார்த்தால்‌ மிகப்‌ பெரிதாகத்‌ தெரிவரும்‌. 
ஆனால்‌ வாயு மண்டலத்தின்‌ காரணமாக பூமியின்‌ பரப்புத்‌ 
தெனிவாக இராது. சந்திர மண்டலத்தின்மீது பூமி பீரத 
பலிக்கும்‌ ஒளி கிலவின்‌ ஒளியைவிட 50 அல்லது 60 மடங்கு. 


சந்திரன்‌ 89 


பிரகாசமுள்ளதாக இருக்கும்‌. சந்திரமண்டலத்திலிருக்கும்‌. 
பொழுது, நாம்‌ ஒருவரோடொருவர்‌ பேச ஆரம்பித்தால்‌ 
உதடுகள்‌ அசைவது தெரியுமே ஒழிய ஓலி கேட்காது, 
ஏனெனில்‌ ஒலியைக்‌ கடத்திச்‌ செல்வதற்குப்‌ போதிய 
காற்று ஊடகமிராது. சந்திரமண்டலத்திலுள்ள திடபதார்த்‌ 
தங்களே ஒலியைப்‌ பரப்பமுடியும்‌. ஆகவே ஒருவர்‌ பேசு 
வதை மற்றவர்‌ கேட்பதற்கு விசேஷக்‌ கருவிகள்‌ அவ௫யப்‌- 
படும்‌. பொதுவாக, நமக்கு இதுவரை பழக்கமில்லாத. 
அமைதி நிலவும்‌, புயலுக்குப்பின்‌ ஏற்படுகிற அமைதி 
யையும்‌, நடுவனத்தின்‌ அமைதியையும்‌ ஒப்பிடலாம்‌... 
மது தேவைகளைப்‌ பிறருக்குத்‌ தெரிவிக்கப்‌ புதிய முறை: 
களைக்கையாளவேண்டும்‌, பூமியில்‌ நமக்கு உபயோகமாக 
இருக்கும்‌ பல கருவி சாதனங்கள்‌ அங்கு பயன்படாமழ்‌. 
போகலாம்‌. வெடி மருந்துகளை வைத்துப்‌ பாறைகளைத்‌. 
தகர்த்தால்‌, (பூமியில்‌ ஏற்படுவதைவிட) ஐந்தாறு மடங்கு. 
உயரத்திற்குப்‌ பாறைகள்‌ வெடித்துச்‌ செல்லும்‌. ஏனெ 
னில்‌ சந்திரனின்‌ ஆகர்ஷ்ண சக்தி மிகக்‌ குறைவு. எனினும்‌ 
அதில்‌ நிலவும்‌ அமைதிக்குப்‌ பங்கம்‌ ஏற்படாது. 

எப்போதாவது வானத்திலிருந்து சிறிய கல்‌ அல்லது 
இரும்புத்துண்டு சந்திரன்மீது விழுவது தெரியவரும்‌; 
'இவை எரி நட்சத்திரங்களே. சந்திரனுக்கு வாயுமண்ட 
லமே கிடையாது என்று கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ பூமியுடன்‌. 
ஓப்பிட்டால்‌ மிகவும்‌ அடர்த்திக்‌ குறைவான வாயுமண்‌ 
டலம்‌ இருக்கறது என்றும்‌ இது லட்சக்கணக்கான 
எரி நட்சத்திரங்களை சாம்பலாக்கி விடுவதாகவும்‌ ஈம்பூ 
இருர்கள்‌. சிலசமயங்களில்‌ எரி நட்சத்திரங்கள்‌ விழுவ 
தாகவும்‌, ஆனால்‌ இவை எரிவதில்லை என்றும்‌ கருதி இவற்‌ 
றைக்காண முயற்‌சிக்கருர்கள்‌. 

டெலிஸ்கோப்பு மூலம்‌ சந்திரனை உற்றுநோக்கினால்‌ 
அதன்‌ மேற்பரப்பு மலைகளாலும்‌, மேடு பள்ளங்களாலும்‌ 

வா. 8 


£வரெஸ்ட்‌ 


போன்‌, 


இல மச 








86. வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


மாக மிகக்‌ கொடிய உஷ்ணத்தினால்‌ இப்படி ஏற்படலாம்‌... 
ஆனால்‌ பெரிய மாறுதல்‌ எதுவும்‌ சந்திரமண்டலத்தில்‌ 
ஏற்படுவதில்லை. சந்திரனின்‌ இயற்கை அமைப்புபற்றி 
விஞ்ஞானிகள்‌ ஆராய்ந்து ௩மக்குத்‌ தெரிவிக்கருர்கள்‌... 
பூமிக்குக்‌. கவசமாக வாயுமண்டலம்‌ அமைந்திருக்கிறது... 
'இதனுல்‌ அதிக உஷ்ணம்‌ அல்லது குளிரினின்றும்‌ நமக்குப்‌- 
பரதுகாப்பு ஏற்படுகிறது. ஆனால்‌ சக்திரமண்டலத்தில்‌ 
இப்படி இல்லை. இரவில்‌ பனிஉறை நிலைக்கும்‌ நூற்றுக்‌: 
கணக்கான டிகிரி குறைந்துவிடுகிறது. அதுபோலவே, 
சூரிய ஒளியில்‌ உஷ்ணமும்‌ நூற்றுக்கணக்கான டிகிரி அதி: 
கரித்து விடுறது. இவ்வாறு நடுப்பகலுக்கும்‌ ௩ள்ளிர 
விற்கும்‌ இடையே 400 டிஏரி பாரன்ஹீட்‌ வரை உஷ்ண 
ஏற்‌.றத்தாழ்வு ஏற்படுகிறது. 

சந்திரனில்‌ வைகறை ஓளி, சூரியாஸ்தமனத்திற்குப்‌. 
பின்‌ ஏற்படும்‌ ஒளி முதலிய எதையும்‌ மாம்‌ பார்க்க மூடி. 
யாது. காலையில்‌ ஒளிவட்டத்தைத்‌ இடீரென்று காணலாம்‌. 
இடீரென்று சூரிய ஓளி பரவிவிடும்‌. இதுபோன்றே. 
மாலை கேரமானதும்‌ திடீரென்று இருள்‌ சூழ்ந்துவிடும்‌. 

காம்‌ சந்திரமண்டலத்திற்குச்‌ சென்றால்‌ அங்கு நீண்ட 
காலம்‌ தங்கமுடியாது. அங்கு புல்பூண்டு அல்லது தண்‌- 
ணீர்‌ கஇடையாது. எல்லாம்‌ வறண்ட பரப்பு நிலம்தான்‌. 
சந்திரன்‌ தோன்றிய வரலாற்றை மாம்‌ இன்னும்‌ அறிந்து: 
கொள்ளமுடியவில்லை. 

சந்திரனின்‌ மறுமக்கம்‌:-- காம்‌ இதுவரை பார்க்கமுடி 
யாத சந்திரனின்‌ மறுபக்கத்தை ரஷ்யா 1959 அக்டோபர்‌ 
மாதம்‌ செலுத்திய காஸ்மிக்‌ வானவெளி நிலையமானது 
(3-வது லூனிக்‌) படம்‌ பிடித்து அனுப்பியுள்ளது, இப்‌ 
படங்கள்‌ பிரசுரிக்கப்பட்டுள்ளன. ஒரு பெரிய கருப்பு 
வட்டமும்‌, சுமார்‌ 12 புள்ளிகளையும்‌ தவிர இப்புறம்‌ வழ 
வழப்பாகவும்‌ வெறிச்‌ சென்றும்‌ (91212) இருப்பதாகத்‌... 


சந்ஜிரன்‌. 8 


தெரிகிறது, நமக்குத்‌ தெரியும்‌ பக்கத்தில்‌ எரிமலைவாய்‌ 
களும்‌, மலைகளும்‌ காணப்படுகின்றன. மறுபுறத்தில்‌ ஒரு 

* சில எரிமலை வாய்களே காணப்படுகின்றன. பெரிய கரம்‌. 
புள்ளி மடுவுக்கு **மாஸ்கோவின்‌ கடல்‌”? என்று ரஷ்யா 
பெயரிட்டிருக்கிறது. இந்தப்‌ பிளவின்‌ விட்டம்‌ மட்டும்‌. 
187 மைல்கள்‌. சிறிய புள்ளிகளுக்கும்‌ ரஷ்யப்‌ பெயர்களை 
'இட்டிருக்‌இறார்கள்‌. ஒரு சிறிய எரிமலைவாய்க்கு பிரெஞ்சு 
விஞ்ஞானி ஜோலியட்‌ க்யூரியின்‌ பெயரிடப்பட்டிருக்கிறது. 
ஓூனிக்கில்‌ 85 மில்லிமீட்டர்‌ காமிரா பொருத்தப்பட்டு, 
சுமார்‌ 40 நிமிடங்கள்‌ படம்‌ பிடித்ததாகவும்‌, 200 மில்லி 
மீட்டர்‌, 500 மில்லிமீட்டர்‌ குவியத்துரம்‌ உள்ள இரண்டு 
லென்ஸ்கள்‌ பொருத்தப்பட்டிருந்ததாகவும்‌ கூறப்படு 
கிறது. 


2பயரிட்டார்கள்‌ 








பூமியும்‌ அதைச்‌ சார்ந்த ரகங்களும்‌ 86: 


சூரிய கணத்தின்‌ (8௩. 
கற 108 ற1க;ச) தோற்றம்‌. 
பற்றிப்‌ பல கொள்கைகள்‌ 
நிலவி வருகின்றன. இரங்‌: 
கள்‌ சூரியனைச்‌ சுற்றிவருவ: 
தால்‌ சில ஒழுங்குமுறை நியதி: 
கள்‌ காணப்படுகின்றன. (1) 
கிரகங்கள்‌ சுற்றிவரும்‌ அயன 
வீதி கிட்டத்தட்ட வட்டமாக: 
உள்ளது. (2)சூரியனைச்சுற்றி 
இரகங்களின்‌ பாதைகள்‌ ஒன்‌ 
நிற்‌ கொன்று சாய்ந்ததாக: 
இல்லை. ஆகவே, வானவெளி: 
பிலே ஒன்றையடுத்து மற்‌: 
பொன்று அமைந்து தட்டை 
யாகத்தோற்றமளிக்கறது,(9) 
எல்லாக்‌ கிரகங்களும்‌ ஒரே 
'இசையில்‌ சூரியனைச்சுற்றிவரு. 
இன்றன. 

இதனால்‌ சூரியகணம்‌: 
ஏதோ அகஸ்மாத்தாக எழுந்‌ 
தது அல்லவென்பதும்‌, ஓவ்‌ 
வொன்றும்‌ தனித்தனி முறை. 
யில்‌ தோன்றியவை௮ல்லஎன்‌ 
பதும்‌ தெரியவரும்‌. இவை. 
ஒரே அடிப்படையில்‌ தோன்‌ 
.றியதாக இருக்கவேண்டும்‌ 
என்று தெரிகிறது. ்‌ 

18-வது நூற்றாண்டில்தான்‌. 
பீரபஞ்சத்தின்‌ தோற்றம்‌: 
பற்றி விஞ்ஞான ரீதியில்‌ 


க வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


ஆராயத்‌ தொடங்கினார்கள்‌. அப்பொழுதுதான்‌ இயற்கை 
விஞ்ஞானத்தின்‌ வளர்ச்சி உருப்பெறலாயிற்று, வான 
"வெளியில்‌ பரவியிருந்த வாயு ரூபத்திலுள்ள நெபுலாவி 
லிருந்து சூரியனும்‌, கிரகங்களும்‌ தோன்றியிருக்கவேண்‌ 
டும்‌ என்று இ.பி. 1796-ம்‌ ஆண்டில்‌ பிரெஞ்சு விஞ்ஞானி 
.லாப்லாஸ்‌ (1,௧01௨௦௦) விவரித்தார்‌. ஆனால்‌ 1755-ம்‌ 
ஆண்டில்‌ (சுமார்‌ 40 வருஷங்களுக்கு - முன்‌] ஜெர்மன்‌ 
தத்துவ ஞானி காண்ட்‌ (8௨ம்‌) என்பவர்‌ எழுதிய புத்தகத்‌ 
தில்‌ இது போன்ற கொள்கையைத்‌ தெரிவித்திருக்தார்‌. 
இவர்கள்‌ இருவருடைய கொள்கைகளும்‌ பிரித்து 
பபடைந்தன. ்‌ 


ஆதிகால சூரியனைச்‌ சுற்றி வெகு தூரம்‌ பரவியிருக்த 
தழலான வாயு,சூரியனைச்‌ சுற்றி வந்ததாகவும்‌,பின்பு படிப்‌ 
படியாக இது குளிர ஆரம்பித்ததாகவும்‌, பின்‌ மத்திய 
'ரேகையிலிருந்து மையம்‌ வீட்டோடும்‌ சக்‌இயினால்‌ (02171- 
மதக] 70706) சுழன்று கொண்டிருந்த வளையம்‌ அறுந்து 
விட்டதாகவும்‌, அறுந்து சென்ற வாயுப்‌ பொருள்‌ குளிர்ச்சி 
யடையவே. இறுகக்‌ குளிர்ந்து இரகங்கள்‌ தோன்றியதாக 
'வும்‌ அவர்‌ கூறினார்‌. இதன்‌ பிறகு அமெரிக்க விஞ்ஞானி 
களான மோல்டன்‌ (14௦1௦0), செம்பர்லின்‌ (0% உம்ரா) 
ஆகிய இருவரும்‌ மற்றொரு கொள்கையைத்‌ தெரிவித்தனர்‌. 
சூரியனைச்‌ சுற்றி திடரூபத்திலுள்ள துகள்கள்‌ சுழன்று 
'கொண்டிருந்ததாகவும்‌, சூரியனிலிருந்து மிகப்‌ பெரிய அலை. 
களாக வெளிவந்த பொருளினால்‌ இறுஇக்‌ குளிர்ந்து இரகங்‌ 
"கள்‌ தோன்றியதாகவும்‌ கூறினார்கள்‌. ஆனால்‌ இத்‌ துகள்‌- 
கள்‌ எவ்வாறு ஒன்று சேர்ந்தன என்ற காரணத்தை விளக்க 
இயலாததனால்‌, இக்‌ கொள்கை €க்கரமே புறக்கணிக்கப்‌ 
பட்டது. 

கட்சத்திரமொன்று சூரியனருகே வந்ததாகவும்‌, அதன்‌ 
கவர்ச்சியினால்‌ சூரியனிலிருந்து வாயுக்கள்‌ பிரிந்து அவை. 


பூமியும்‌ அதைச்‌ சார்ந்த கிரகங்களும்‌ 41 


இறுகி, துகள்களாகச்‌ சூரியனைச்‌ சுற்றிவந்ததாகவும்‌, 
பெரிய துகள்கள்‌ மையமாக அமைந்து கிரகங்களும்‌, சிறிய 
ிகள்கள்‌ உப கிரகங்களாக அல்லது ௮ஸ்டிராய்டுகளாகத்‌ 
(தோன்றின என்றும்‌ பிரிட்டிஷ்‌ வீஞ்ஞானி ஜீன்ஸ்‌ கூறினார்‌. 

1949-ம்‌ ஆண்டில்‌ ரஷ்ப விஞ்ஞானி ஷ்மிட்‌ (801104) 
மற்றொரு கொள்கையைத்‌ தெரிவித்தார்‌. வெப்பமான 
வாயு இறுக ஒன்றுசேர்ந்து இரகங்கள்‌ தோன்றவில்லை 
என்றும்‌, ஆனால்‌ குளிர்ந்த திட ரூபத்திலுள்ள துகள்கள்‌ 
படிப்படியாக ஒன்றுசேர்ந்து ஏற்பட்டதாகவும்‌ கூறினார்‌. 
ஒரு காலத்தில்‌ சூரியனை வாயுத்‌ தூரி மேகங்கள்‌ சுற்றி 
வந்ததாகவும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. ஆனால்‌ இக்‌ கொள்கை 
களினால்‌ சூரிய கணம்‌ தோன்றிய காரணம்‌ விளக்கமுற 
வில்லை. 

இன்னும்‌ சிலர்‌, மற்ற சூரிய குடும்பங்கள்‌ இருக்கக்‌ 
கூடும்‌ என்று ஆராய்ந்து வருகின்றனர்‌. இது வரை கிரகங்‌ 
களுடன்‌ கூடிய மற்றொரு சூரிய கணம்‌ கண்டு பிடிக்கப்பட 
வில்லை, 

முதன்‌: 9 இரகங்களில்‌ மிகச்‌ சிறியது புதன்‌. சூரிய 
னுக்கு மிகவும்‌ அருகாமையில்‌ உள்ளது. சந்திரன்‌ விட்‌ 
டத்தை விட ஒன்றரை மடங்கு பெரியது; சுமார்‌ 9,200 
மைல்கள்‌. அது சூரியனைச்‌ சுற்றிவர 88 தனங்களாகும்‌. 
சூரியனுக்கும்‌ அதற்குமிடையே உள்ள தாரம்‌ 3,60,00,000 
மைல்கள்‌. சூரியோதயத்திற்கு முன்‌ அல்லது சூரியாஸ்த 
மனத்திற்குப்‌ பின்‌,அடிவானத்தருகே௮தைப்‌ பார்க்கலாம்‌. 
டெலிஸ்கோப்பு மூலம்‌ இதைப்‌ பார்ப்பதும்‌ கஷ்டம்தான்‌. 
சில மங்கலான கோடுகளே தென்படுகின்றன. அதன்‌ 
:மேற்‌ பரப்பைப்‌ பற்றி முழுதும்‌ அறிய முடியவில்லை. ஒரு 
புறத்தில்‌ வெப்பம்‌ பல நூறு டிகிரி அதிகமாகவும்‌, மற்றொரு 
புறம்‌ பனி உறை நிலைக்கும்‌ பல நூறு டிகிரி குறைவாகவும்‌ 
இருக்கும்‌. 


4 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌- 


புதன்‌ சூரியனைச்‌ சுற்றிவரும்பொழுது,அதன்‌ இருசைச்‌ 

சுற்றி வருவதாக விஞ்ஞானிகள்‌ ஈம்புகறார்கள்‌ , ஒருபுறம்‌: 
எப்பொழுதும்‌ சூரியனைப்‌ பார்த்தபடியே இருக்கும்‌. மற்‌: 
றொரு புறம்‌ இருளில்‌ ஆழ்ந்திருக்கும்‌. அதன்‌ மீது விழும்‌: 
குரிய வெளிச்சத்தில்‌ 7 சத வீகுதத்தையே அது பீர திபலிக்‌ 
இறது. அதைச்‌ சுற்றி எவ்வித வாயு மண்டலமுமில்லை. 
அதில்‌ தண்ணீர்‌ இருக்காது. ஆகவே, ஒரு வறண்ட உயிர்‌ 
களில்லாத உலகம்‌ அது என்று கூறலாம்‌.. விநாடிக்கு. 
90 மைல்‌ வேகத்தில்‌ அது சூரியனைச்‌ சுற்றிவருகிறது. 

இல வேளைகளில்‌, அது சூரியன்‌ முகப்பைத்‌ தாண்டிச்‌-” 
(ஹவர்‌) செல்லும்‌. அப்பொழுது டெலிஸ்கோப்பு மூலம்‌- 
பார்த்தால்‌ ஒரு ஏறிய கருப்புப்‌ புள்ளியாகக்‌ காணப்படும்‌. 
நமது கண்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளக்‌ கூடிய கண்‌ 
ணாடியைப்‌ பொருத்தியபின்‌ டெலிஸ்கோப்பு மூலம்‌ பார்க்க. 
வேண்டும்‌, 

புதனில்‌ எரிமலைகள்‌ இருக்கக்‌ கூடும்‌. : இவை அடிச்‌: 
கடி புகையையும்‌, நெருப்பையும்‌, அக்கினிக்‌ குழம்பையும்‌: 
கக்‌இிக்கொண்டிருக்கலாம்‌, இவை வெகு உயரம்‌ வரை 
தூக்கி எறியப்பட்டு, இரகத்தின்‌ பரப்பை மறைக்கக்கூடும்‌... 
இத்துகள்கள்‌ மீண்டும்‌ ௮க்‌ இரகத்தின்மீது விழுகின்றன. 
அங்கு வாயு மண்டலம்‌ இல்லாததால்‌ இவை அடித்துச்‌ 
செல்லப்படுவதில்லை. 

சுக்கிரன்‌: புதனுக்கு அடுத்த இரகம்‌ சுக்கிரன்‌ (17008)... 
அழற்கும்‌, காதலுக்கும்‌ பெயர்பெற்ற ரோமாபுரி தேவ. 
தையின்‌ பெயரால்‌ அது அழைக்கப்படுவது மிசப்‌ 
பொருத்தமாகும்‌. இதுவே அதிகாலையில்‌ *விடிவெள்ளி? 
(ீாம்டகு 8) என்று அழைக்கப்படுகிறது. மாலையில்‌: 
நட்சத்திரங்கள்‌ தெரியு முன்பே 'மாலை நட்சத்திரமாக" 
(கரளம்பத.$*கா) இது காட்சியனிக்கறது. இது மிகப்‌ பிற 
காசம்‌ பொருந்தியது. இதன்‌ பருமன்‌, எடை, பொருள்‌.-. 


பூமியும்‌ அதைச்‌ சார்ந்த ரகங்களும்‌ ட 


(திணிவு முதலியவற்றைக்‌ கவனித்தால்‌ இதை பூமிக்கு ஓம்‌: 
பிடலாம்‌. இதனை பூமியுடன்சேர்ந்த இரட்டைப்‌ பிறவீ- 
(ம்ப வஜ்ர) என்றே கூறலாம்‌. 

இதன்‌ விட்டம்‌ 7848 மைல்கள்‌. இதை அடர்ந்த. 
மேகப்‌ படலம்‌ மூடியிருக்இன்றது. அதன்மீது நிரந்தரமான 
கோடுகள்‌ அல்லது வரைகள்‌ காணப்படவில்லை. இதுவும்‌ 
தன்னைத்தானே சுற்றிவருகிறது. 225 தினங்களுக்கு. 
இருமுறை சூரியனைச்‌ சுற்றிவருகிறது. 

வெகு. தூரத்திலிருக்கும்‌ பொழுது பூமிக்கும்‌ இதற்கு. 
மிடையே உள்ள தாரம்‌ 2 கோடியே 00 லட்சம்‌ மைல்கள்‌... 
மிகவும்‌ அருகே இருக்கும்‌ பொழுது, பூமிக்கும்‌ இதற்கு. 
மிடையே உள்ள தூரம்‌ ஒரு கோடியே 60 லட்சம்‌ மைல்கள்‌... 
இக்காலத்தில்‌ பிறை வடிவத்துடனும்‌, தொலைவில்‌ இருக்‌ 
கும்‌ பொழுது முழுச்‌ சந்திரன்‌ போன்றும்‌ காட்சியளிக்க: 
றது. இக்கரகத்தில்‌ யாராவது இருப்பதாக வைத்துக்கொள்‌: 
வோம்‌, அங்குள்ள மேகப்‌ படலத்தினால்‌ பூமியையோ, 
நட்சத்திரங்ககா யோ அல்லது மற்றக்‌ கரகங்ககாயோ அவர்‌” 
பார்க்கமுடியாது. ஒருவேளை சூரியன்‌ பிரகா௫ித்து, பகல்‌: 
இரவு நேரம்‌ மாறி மாறி வரலாம்‌. இங்குள்ள வாயு மண்‌ 
டலத்தில்‌ பிராண வாயு (ஆக்ஸிஜன்‌) இடையாது. ஆனால்‌. 
கார்பன்‌ டை-ஆக்ஸைடு நிறைந்திருக்கிறது. காம்‌ அப்‌: 
இருந்தால்‌ மூச்சுத்‌ இணறிவிடும்‌. 

இக்கிரகம்‌ சூரியனுக்கு முன்‌ வந்து: கடந்து செல்வது: 
எப்பொழுதாவதுதான்‌ நிகழும்‌. இரு நூற்றாண்டுகளில்‌... 
ஒருமுறை ஏற்படலாம்‌. முன்பு 1882-ம்‌ ஆண்டில்‌ இவ்‌: 
வாறு மிகழ்ந்தது. அடுத்ததாக 2004-ம்‌ ஆண்டில்‌ ஜூன்‌- 
மாதம்‌ 8-ம்‌ தேதி இவ்வாறு நிகழும்‌. 

சுக்கரன்‌ மேற்பரப்பின்‌ தன்மையை அறிய சிவப்புக்‌. 
ஒழ்க்கஇர்கள்‌ (1087-0௦04 ரவர5) உதவி கொண்டு படம்‌. 
பிடித்துப்‌ பார்கின்றனர்‌. இக்‌ கதிர்களின்‌ சீண்ட அலை: 


கிம்‌ வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


நீளம்‌ வாயுமண்டலத்தில்‌ வெகுதூரம்‌ கடந்து செல்லக்‌ 
கூடியது. இவ்வாறு படம்‌ பிடித்துப்‌ பார்த்தும்‌ அதன்‌ 
"மேற்பரப்பின்‌ விவரங்கள்‌ தெரியவில்லை. எனெனில்‌ 
அடர்த்தியான மேகப்படலம்‌ எப்பொழுதும்‌ அதை மூடி 
.பிருப்புதால்‌ இக்கஇர்கள்‌.புகுக்து செல்ல முடியவில்லை. 


அதன்‌ மேகமண்டலத்தில்‌ பிராணவாயு அல்லது கீரா 
வியின்‌ அறிகுறிகள்கூடக்‌ காணப்படவில்லை. ஆனாள்‌ 
கரர்பன்டை-ஆக்ஸைடு இருப்பது ஈன்கு தெரியவருறது. 
பூமியின்‌ உயரத்தில்‌ 8 மைலுக்கு இவ்வாயு சிரம்பியிருந்‌ 
தால்‌ எவ்வளவு இருக்குமோ, அவ்வளவு கார்பன்‌-டை- 
ஆக்ஸைடு சுக்கரனில்‌ வாயு அடுக்‌கற்கு மேலேயே 
காணப்படுகிறது. சுக்கரன்‌ மேற்பரப்பில்‌ இன்னும்‌ 
அதிகமாகக்‌ கார்பன்‌-டை-ஆக்ஸைடு இருக்கலாம்‌. ஆனால்‌. 
பூமியின்‌ மீது மிகச்‌ சிறிதளவே இருக்கறது, பூமி 
பின்மீது 5 மைல்‌ உயரத்திற்கு வாயுமண்டலம்‌ இருப்ப 
பதாக வைத்துக்‌ கொண்டால்‌ 30 அடி கனத்திற்கே கார்பன்‌- 
“டை-ஆக்ஸைடு இருக்கிறது, இதைச்‌ சுற்றி சந்திரன்‌ 
எதுவுமில்லை. 


பூம்‌: சுக்ரனுக்கு அடுத்தபடியாக பூமி இருக்கிறது. 
பூமத்திய ரேகையில்‌ இதன்‌ விட்டம்‌ 7927 மைல்கள்‌; துரு 
- வங்களின்‌ வழியாக 7900 மைல்கள்‌, ஆகவே நாம்‌ வ௫க்‌ 
கம்‌ கரகம்‌ முற்றிலும்‌ வட்ட வடிவ முள்ளதல்ல, மையம்‌ 
விட்டோடு விசையினால்‌ பூமத்‌இிய ரேகையில்‌ பெரிதாக 
உப்பிக்கொண்டிருக்கிறது. பூமியைச்‌ சுற்றி வாயுமண்ட 
லம்‌ இருக்கறது. இது சுமார்‌ 500 மைல்‌ உயரம்‌ வரை. 
-பரவியிருப்பதாகக்‌ கூறலாம்‌. இதில்‌ முக்கியமாக நகைட்ர 
ஜன்‌, ஆக்ஸிஜன்‌, கார்பன்‌-டை-ஆக்ஸைடு கலந்திருக்‌ 
-இறது, 3 மைல்‌ உயரத்தில்‌ அதன்‌ அடர்த்தி பாதிதானிருக்‌ 
ரூம்‌. வாயுமண்டலம்‌ இருப்பதால்‌ தான்‌ விரைவில்‌ குரி 
“யேரதய, சூரியாஸ்தமன காலங்களில்‌ வா்ணக்‌ காட்சிகள்‌, 


பூமியும்‌ அதைச்‌ சார்ந்த 8ரகங்களும்‌ கக 


செவ்வான ஜோதி முதலியவற்றைப்‌ பார்க்குறோம்‌. இக்‌ 
கவசத்தினால்தான்‌ எரிகட்சத்திரங்கள்‌ (ஐ.௦%௦௦18) வாயு- 
மண்டலத்திலேயே எரிந்து விடுகின்றன, ரேடியோ ௮லை- 
க௯எப்‌ பிரதிபலிக்கின்றன. 

சூரியனுக்கும்‌ பூமிக்கு மிடையே உள்ள தாரம்‌. 
9490,05,000 மைல்கள்‌. வீகாடிக்கு 18 மைல்‌ வேகத்தில்‌- 
அது சூரியனைச்‌ சுற்றி வருகிறது. சுக்கரனைப்‌ போலவே- 
பூமியும்‌ அதன்‌ மேலுள்ள வாயுமண்டலத்தைக்‌ கவர்ந்து 
வைத்திருக்கக்கூ.டிய சக்தியுள்ள து. 

செவ்வாய்‌: பூமிக்கு அப்பால்‌ செவ்வாய்க்‌ இரகம்‌ 
(18௧76) இருக்கிறது. இது சிவப்பு கலந்த கபிலகிறமுள்ள 
தாக நமக்குத்‌ தோற்றமளிக்கிறது, பூமியில்‌ வ9ப்பவர்‌” 
களின்‌ கவனத்தை இது கவர்ந்து வருகிறது, பூமியைவிடச்‌ 
சிறியது அதன்‌ விட்டம்‌; பூமியின்‌ விட்டத்தில்‌ சுமார்‌ பாத: 
யாகும்‌, இது சூரியளைச்‌ சுற்றிவர 687 தனங்களாகும்‌... 
'இது வட்டமாகச்‌ சுற்றி வரவில்லை. ஆகவே அது பூமிக்கு: 
அருகே இருக்கும்பொழுது, இரண்டிற்குமிடையே உள்ள: 
தூரம்‌ 9 கோடியே 50 லட்சம்‌ மைல்கள்‌. 15 அல்லது 
17 வருடங்களுக்கு ஒருதடவை காம்‌ நன்கு இக்‌ கஇிரகத்‌ 
தைக்‌ சுவனிக்க முடிறது. 1956 ஆகஸ்டு மாதத்தில்‌: 
அது பூமியருகே வந்தது. இக்காலத்தில்‌ அது மிக ஈன்முகப்‌ 
பிரகாசிக்கிறது. 


சிறிய டெலிஸ்கோப்பு மூலம்‌ பார்த்தாலும்‌ மிக அழ 
இய தோற்றமளிக்கும்‌. ஆரஞ்சு நிறமுள்ள தாக இருக்கும்‌. 
இதில்‌ இருண்ட கோடுகளும்‌, மங்கலான கோடுகளும்‌ 
காணப்படும்‌, கமக்குத்‌ தெரிுற துருவம்‌ (2016) வெண்‌ 
மையாகப்‌ பனி மூடியிருப்பது போன்று தோன்றும்‌. வாயு 
மண்டலத்தையும்‌ புகைப்‌ -படம்‌ பிடித்திருக்கிறார்கள்‌... 
கோடைகாலத்தில்‌ : துருவத்தில்‌ காணப்படும்‌ வெண்மை: 
கிறம்‌ குறைந்து வீடுறது. அதைச்‌ சுற்றியுள்ள இடம்‌. 


றாக மாறு! 








48 வானத்‌இன்‌ வண்ணக்கோலம்‌ 


கோடுகளும்‌ உள்ளது. சுமார்‌ 10 அடி தூரத்திலிருச்து: 
முதல்‌ படத்தைப்‌ பார்த்தால்‌ இரண்டாவது படம்போலவே 
தோன்றும்‌. ஆகவே கண்‌ சிறந்த கருவியாகாது; கம்மை: 
ஏமாற்றி வீடக்கூடும்‌. எனவே இதைப்பற்றி நிச்சயமாக. 
எதுவும்‌ கூறுவதற்இில்லை. 

“பூமியில்‌ போன்று செவ்வாய்க்‌ கிரகத்தில்‌ பருவஙிலை 
கள்‌ இருப்பதாகச்‌ சிலர்‌ கருதுவதால்‌, ௮ங்கு பிராணிகள்‌ 
உயிர்வாழக்‌ கூடும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. நமது பகல்‌ 
நேரத்தைவிட அரைமணி அங்கு பகல்‌ கேரம்‌ அதிகமாகும்‌. 
அங்கு ஒரு வருடம்‌ என்பது பூமியிலுள்ளதைவிட இரு, 
மடங்காகும்‌, ௮ங்கு வெட்ப தட்ப நிலைகள்‌ இடீரென்று: 
மாறுதலடைகின்றன. இதனால்‌ உயிர்கள்‌ வாழ நல்ல: 
சூழ்கிலை ஏற்படலாம்‌; ஆனால்‌ அங்கு உயிர்கள்‌ வாழ்வா 
தாகத்‌ தெரியவில்லை. ஒருகாலத்தில்‌ உயிர்கள்‌ தோன்றிப்‌ 
பின்பு மறைந்திருக்கலாம்‌, 

செவ்வாய்க்‌ இரகத்தைச்‌ சுற்றி இரண்டு சிறிய சந்தி 
ரன்கள்‌ உள்ளன. அவை 1877-ம்‌ ஆண்டுவரை கண்டு: 
பிடிக்கப்படவில்லை; போபஸ்‌ (11008), டெய்மஸ்‌: 
(0௦9 என்று அழைக்கப்படுகின்றன. முதல்‌ சந்திரனின்‌: 
விட்டம்‌ சுமார்‌ 10 மைல்‌, மற்றொன்றின்‌ விட்டம்‌ சுமார்‌ 
5 மைல்‌, 1796-ம்‌ ஆண்டில்‌ டீன்‌ ஸ்விப்ட்‌ எழுதிய *கலிவர்‌ 
பிரயாணங்கள்‌” என்ற புத்தகத்தில்‌ செவ்வாய்க்‌ கிரகத்‌ 
தைச்‌ சுற்றி இரண்டு சந்திரன்கள்‌ இருப்பதாகக்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. அவர்‌ முன்கூட்டி அறிவித்தது, பின்னால்‌. 
கட்‌_த்தட்ட சரியாஇவிட்டது. செவ்வாய்க்‌ இரகம்‌ நொடிக்கு. 
15 மைல்‌ வேகத்தில்‌ சூரியனைச்‌ சுற்றி வருகிறது. அதற்‌ 
கும்‌ சூரியனுக்குமிடையே உள்ள தாரம்‌ 34,80,00,000 
மைல்கள்‌. 


.6, பெரிய கிரகங்கள்‌ அல்லது 
வெளி கிரகங்கள்‌ 


குரு அல்லது வியாழன்‌ (31%), சிறிய டெலிஸ்‌ 
கோப்பு வைத்திருப்பவர்களைக்‌ கவரக்கூடியது. மிகவும்‌ 
அழகியவையாக இருக்கின்த வியாழனும்‌, சனியும்‌ 
(8) மிகப்‌ பெரிய இரகங்கள்‌. எல்லாவற்றிலும்‌ 
மிகப்‌ பெரியது வியாழனாகும்‌, இதைச்‌ சுற்றி 12 சந்திரன்‌: 
கள்‌ உள்ளன. சனியைச்‌ சுற்றி வளையங்களும்‌, 9 சந்திரன்‌ 
களும்‌ காணப்படுகின்றன. . சூரிய கணத்தின்‌ உற்பத்திக்‌ 
கொள்கையை விளக்குவதில்‌ இவ்வளையங்கள்‌ பெரும்‌ 
புதிராக இருக்‌இன்றன. 

செவ்வாய்க்‌ இரகத்திற்கு அப்பால்‌ வெகு தொலைவில்‌, 
எல்லாவற்றிலும்‌ மிகப்‌ பெரிய இரகமான வியாழன்‌ சுற்றி 
வருறது. உரோம ராஜ்ய தேவர்களின்‌ பெயரே 
இதற்கு. இடப்‌ பெற்றிருக்கிறது, இது கிரகங்களுள்‌ 
அரசு செலுத்தும்‌ அளவிற்குப்‌ பெரியது. இதில்‌ 1900 
பூமிகளை அடக்கிவிடலாம்‌. பூமியைவிட 817 மடங்கு கன- 
முள்ளது. பூமிக்கும்‌ இதற்குமிடையே உள்ள தாரம்‌ 
96 கோடியே 70 லட்சம்‌ மைல்கள்‌, சூரியனிலிருந்து 48 
கோடியே 30 லட்சம்‌ மைல்‌ தூரத்திலுள்ளது. இது மிகப்‌ . 

. பெரிய இரகமாக இருந்தபோதிலும்‌ தன்னைத்தானே 1/0 

மணி நேரத்தில்‌ சுற்றிவிடுகறது. மத்திய ரேகையில்‌ 
மணிக்கு 28,000 மைல்‌ வேகத்தில்‌ சுழல்கிறது. 'இப்பகுதி 
யின்‌ விட்டம்‌, துருவங்களை இணைக்கும்‌ பகுதியின்‌ வீட்‌ 
டத்தைவீட அதிகம்‌. மையம்‌ நீங்கு விசையின்‌ விளைவே 
இது. மத்திய ரேகை வழியாக இதன்‌ விட்டம்‌ 89,300 
மைல்கள்‌, துருவங்களின்‌ வழியாக 83,900 மைல்கள்‌. 

வாக்‌ 











பெரிய இரகங்கள்‌ அல்லது வெளி ரெகங்கள்‌. 58. 


மைல்கள்‌. இது வியாழனைப்போன்று பிரகாசமுடையதல்ல. 
ஆனால்‌ அதைப்‌ போலப்‌ பல கிறப்‌ பட்டைக்‌ கோடுகள்‌. 
காணப்படுகின்றன. இதன்‌ விட்டம்‌ மத்திய ரேகையைச்‌ 
சுற்றி 75,000: மைல்கள்‌; துருவங்க&ச்‌ சுற்றி 64,800 
“மைல்கள்‌. 10 மணி 14 நிமிடங்களில்‌ அது ஒரு முறை , 
தன்னைத்‌ தானே சுற்றுகிறது. இது பூமியைவிட 700. 
மடங்கு பெரியது. 





-.... கூரிய குடும்பத்தில்‌ இக்‌ கிரகத்திற்குத்‌ தனி அடை 
யாளமுண்டு,. இதை சுற்றி வளையங்கள்‌ (810258) காணப்‌ 
படுகின்றன. /655-ம்‌ ஆண்டில்‌ முதன்‌ முதலாக இவை 
வலயங்களே என்று டச்சு வானசாஸ்திரி ஹையூஜன்ஸ்‌ 
(பியரர்ு) முடிவு கட்டினார்‌. மிகவும்‌ தாரத்திலுள்ள. 
வெளி வகரயத்தின்‌ விட்டம்‌ 1,7/,000 மைல்கள்‌, இவ்‌. 
. வளையங்கள்‌ ஒருவேகர மிகச்சிறிய கெட்டியான துகள்‌ 
களால்‌ ஆனவையாக இருக்கலாம்‌, உபகிரகங்களாகாத: 
பொருள்களினால்‌ இவை உண்டாகியிருக்கலாம்‌ அல்லது. 
'சனியருகேவந்து அதன்‌ ஆகர்ஷ்ண சக்திக்கு உட்பட்டு, 
சிதைந்து போன கிரகத்தின்‌ பொருளாலானவையாக இருக்‌ 
_ கலாம்‌. இருந்தாலும்‌ இவற்றின்‌. உற்பத்திபற்றி காம்‌ முழு 
மனம்‌ தெரிச்துகொள்ள ட்ட உள்‌ கக்‌ ழ்‌ 






க்‌ ்‌ வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌: 


வெளி வளையத்திற்குமிடையே கருப்பான இடமிருக்கிறது. 
உன்‌ வயம்‌ மெல்லிதாகவும்‌, ஒளிபுகக்‌ கூடியதாகவும்‌ 
இருக்கிறது. இவ்வளையங்கள்‌ பூமியை கோக்ச்‌ சரியும்‌: 
பொழுது மிகவும்‌ அதிகமாகப்‌ பிரகாசிக்கின்றன. இவை: 
சூரிய ஒளியைப்‌ பிரஇபலிப்பதின்‌ மூலமே நாம்‌ ஒளியைப்‌ 
பார்க்கிறோம்‌. சில காலங்களில்‌ வகாயங்களின்‌ வடக்குப்‌ 
பகுதியையும்‌,' சில காலங்களில்‌ தெற்குப்‌ பகுதியையும்‌ 
பார்க்கிறோம்‌. ஆனால்‌ 15 வருடங்களுக்கு ஒருமுறை இவை ' 
மறைந்துவிடுகன்றன. 1951-ம்‌ ஆண்டில்‌ இத்‌ தோற்றம்‌ 
ஏற்பட்டது. அப்பொழுது அவம்றின்‌ விளிம்பு பூமியைப்‌: 
பார்த்தவாறு இருந்தது. தொலைநோக்கி மூலமே இவ்‌ 
வளையங்களைக்‌ காணமுடியும்‌. 50 மடங்கு பெரிதாக்கும்‌: 
தோலை நோக்கு இருந்தாலும்‌ போதுமானது. இக்‌ ஒர£ம்‌. 
வளையங்களுடன்‌ மிக அழகிய தோற்றமளிக்கிறது. இன்‌: 
வளையங்களின்‌ வெப்ப தட்ப சிலைபற்றி இன்றும்‌ தெரிய 
வில்லை. இவற்றிற்கு . எவ்வித ' வாயு மண்டலமும்‌. 
இடையாது. 

சனிக்கிரகத்திற்கு ஒன்பது சந்திரன்கள்‌ உண்டு... 
டைடன்‌ (71420) என்னும்‌ மிகப்‌ பெரிய சந்திரன்‌, புதனை 
விட மிகப்பெரியது. மற்றவைகளின்‌ விட்டம்‌ பல நூறு 
மைல்களாகும்‌. 


7. புகிய கிரகங்கள்‌ 


புதிகாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்ட இரகங்கள்‌ யுரேனஸ்‌: 
நெப்டியூன்‌, புளுட்டோ ஆ௫யவையாகும்‌, ஆயிரக்கணக்‌ 
கான வருடங்களாக எவ்வித கருவிகளின்‌ . உதவியுமின்‌ 
இஅியே, நட்சத்திரங்களை மனிதன்‌. உற்றுநோக்கி வந்தான்‌. 
சுமார்‌ 350 வரூடங்களாகத்தான்‌ டெலிஸ்கோப்பு உபயோ 
கப்படுத்தப்படுகன்றது. “எல்லையற்ற பெருவெளியில்‌ 
யூதிய புதிய கிரகங்களும்‌, நட்சத்திரக்‌ கணங்களும்‌ தென்‌ 
படுகின்றன. இயற்ஸ்கயின்‌ ரகசியங்களை விஞ்ஞானிகள்‌ 
எவ்வளவோ தெரிந்து கொண்டிருந்தபோதிலும்‌, இன்னும்‌ 
'தெரியவேண்டியவை கணக்கிலடங்கா என்று கூறிவரு: 
இருர்கள்‌. ஆனால்‌ சூரியன்‌, சந்திரன்‌, இரகங்கள்‌ முதலி 
யன மனிதர்களுடைய வாழ்க்கையைப்‌ பாதிக்கின்றன 
என்று ஜோதிடர்கள்‌ நம்பிக்கைபூட்டி வந்தார்கள்‌. அவர்‌ 
கள்‌. தங்களுக்குத்‌ தெரியாத விஷயமில்லை என்று கூறி 
நல்ல சகுனம்‌ பார்த்து அரசர்கள்‌ போருக்குச்‌ சென்றால்‌. 
வெற்றியுடன்‌ திரும்புவார்கள்‌ என்றும்‌, தாங்களே வரும்‌ 
காலத்தைப்‌ பற்றி அறிவிக்க வல்லவர்கள்‌ என்றும்‌. கூறி 
வந்தார்கள்‌. ௮க்‌ காலம்வரை ட்‌ சூரியன்‌) 
சந்திரன்‌, புதன்‌, சுக்கிரன்‌, செவ்வாய்‌, வீயாழன்‌, சனி 
ஆடிய கிரகங்களின்‌ அடிப்படையிலேயே காலக்கணிதர்‌ 
களும்‌, கிமித்திகர்களும்‌ தங்கள்‌ முடிவுகளைக்‌ கூறினார்கள்‌. 
3781-ம்‌ ஆண்டில்‌ யுரேனஸ்‌ கண்டுபிடிக்கப்பட்டதும்‌ 
அதைச்‌ சேர்த்துக்‌ குறிப்பிட்டனர்‌. பின்னர்‌ 1840-ம்‌ ஆண்‌' 
டல்‌ நெப்டியூன்‌ கண்டுபிடிக்கப்பட்டதும்‌ அதுவும்‌, 1930-ம்‌ 
ஆண்டில்‌ புஞட்டோ கண்டு பிடிச்சப்பட்டதும்‌ அதுவும்‌, 
கணக்கில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டன / வருங்காலத்தைக்‌ 
கூறவல்லவர்கள்‌ இக்‌ :கிரகங்கள்‌ உள்ளன என்பதைக்‌ 


56 ச வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


கூடக்‌ கூறத்தவறிவிட்டார்கள்‌, ஆனால்‌ விஞ்ஞானிகள்‌ 
தாங்கள்‌ கண்டவற்றை மட்டும்‌ குறிப்பீட்டுவிட்டு இன்‌ 
னும்‌ தரை முழுதும்‌ விலகவில்லை என்று, தாங்கள்‌ காணாத 
பொருள்கள்‌ பல உள்ளன என்றும்‌ அடக்கத்துடன்‌ கூறு 
றார்கள்‌. 

புரேளள்‌: சணிக்கு அப்பாலுள்ள கிரகம்‌ யுரேனஸ்‌. 
குரியனுக்கும்‌ இதற்குமிடையேஉள்ள தூரம்‌ 178,48,00,000 
மைல்கள்‌. இது ஒருகாக£க்கு 4 மைல்‌ வேகத்தில்‌ தன்‌ 
னைத்தானே சுற்றுகிறது. சூரியனை ஒருமுறை சுற்றிவர 84 
வருடங்களாகும்‌. இதன்‌ விட்டம்‌ 93,200 மைல்கள்‌. 
3781-ம்‌ ஆண்டு மார்ச்மாதம்‌ 13-ந்‌ தேதி இரவு இக்கிர 
கத்தை வில்லியம்‌ ஹெர்ஷல்‌ (81 971111 11675016]) 
கண்டுபிடித்தார்‌. இவர்‌.ஓரு பாடகர்‌. ஆனால்‌ வானசாஸ்‌இ 
சத்தில்‌ ஆர்வம்‌ கொண்டவர்‌. தாமே தயாரித்த 7 அங்குல 
'டெலிஸ்கோப்பு மூலம்‌ இக்‌ கிரகத்தைப்‌ பார்த்தார்‌, இது 
நட்சத்திரங்களினின்றும்‌ வேறுபட்டிருந்தது, நட்சத்திரங்‌ 
கள்‌ டெலிஸ்கோப்பில்‌ வெறும்‌ ஒளிப்புள்ளியாகத்‌ தோன்‌ 
றும்‌. ஆனால்‌ இதற்கு கரகங்களுக்குரிய வட்டவடிவம்‌ 
காணப்பட்டது. முதலில்‌ அவர்‌ இதனை ஒரு (வாலில்லாத), 
வால்நட்சத்திரம்‌ என்று குறிப்பீட்டார்‌. ஒரு வருடம்‌ 
சென்றபின்தாள்‌ அது சரிவர பகுத்துக்‌ இரகங்களுடன்‌ 
தொகுக்கப்பட்டது. 3-வது ஜார்ஜ்‌ மன்னரின்‌ பெயரை 
“ஹெர்ஷல்‌ இந்த இரகத்திற்கு இட்டார்‌. ஆனால்‌ இப்பெயர்‌ 
கிலைக்கவில்லை. பின்‌, ஹெர்ஷல்‌ பெயரால்‌ அதை அழைக்க 
முற்பட்டனர்‌, இப்பெயரும்‌ நிலைக்காமல்‌ கடைசியாக பூமர 
தேவியின்‌ கணவன்‌ என்ற பெயரால்‌ யுரேனஸ்‌ என்று 
அழைக்கப்பட்டது. ்‌ 


இது பூமிக்கு மிகவும்‌ அருகே வரும்பொழுது பச்சை 


யாகத்‌ தோற்றமனிக்கிறது. இதற்கு 5: சந்திரன்கள்‌ 
உண்டு. ஐந்தாவது சந்திரன்‌ 1948-ம்‌. ஆண்டு பிப்ரவரி 


புதிய கிரகங்கள்‌ 57 


மாதம்‌ 18-ம்‌ தேதி கண்டுபிடிக்கப்பட்டது, இரண்டு 
சந்திரன்களை ஹெர்ஷலும்‌, இரண்டு சந்திரன்களை 1851-ம்‌ 
ஆண்டில்‌ லாஸலும்‌ (1,888611) கண்டுபிடி த்திருந்தார்கள்‌. 

நெப்டியூன்‌: வெளி இரகங்களில்‌ அடுத்துக்‌ காணப்‌ 
படுவது நெப்டியூன்‌, யுரேனஸ்‌ கண்டுபிடிக்கப்பட்டதும்‌ 
அது சுழலும்‌ அயனவிதி குறித்துக்‌ கவனித்து வந்தனர்‌. 
ஆனால்‌ அதற்கென்று அனுமானிக்கப்பட்ட பாதையில்‌ அது 
'செல்லவில்லை. 1892-ம்‌ வருடம்‌ வரை சிறிது விறைந்து 
சென்ற பின்பு சிறிது காலதாமதத்துடன்‌ சுழல ஆரம்பித்‌ 
தது. வானத்தின்‌ ஆழத்திலே மற்றொரு இரகமிருந்து அதன்‌ 
கவர்ச்சியால்‌ முதலில்‌ இதனைச்‌ சிறிது துரிதப்படுத்தி பின்பு 
அதனை இழுத்துப்‌ பிடிக்க முயலுவதாக சந்தேகம்‌ ஏற்பட்‌ 
டது. பல கணிதமேதைகள்‌ இப்‌ பிரச்னைக்குப்‌ பரிகாரம்‌ 
காண முயன்றுவந்தனர்‌. ஜான்கவுச்‌ ஆடம்ஸ்‌ (1௦10 6௦001 
&ர்கரா8) என்ற ஆங்கிலேயரும்‌, அர்பெயின்‌ ஜீன்‌ ஜோசப்‌ 
லெவரியர்‌ ((ஸ்௨1ு 788௩0 3085ற]1) 1ம்‌) என்கிற 
பபிரெஞ்சுக்காரரும்‌ கணித்து வந்தனர்‌. ஆடம்ஸ்‌ முதலில்‌ 
தரு முடிவுக்கு வந்தார்‌, இதனை எரி (4119) என்பவருக்கு 
அனுப்பி வைப்பதில்‌ காலந்தாழ்த்தது. லெவரியர்‌ கணித்த 
,பபின்‌ அதனை பெர்லினிலுள்ள (ஜெர்மனி) வானிலை 
ஆராய்ச்சிக்‌ காரியாலயத்திற்கு அனுப்பிவைத்தார்‌. அங்கு 
கால்‌ (வவே16) ஏன்ற விஞ்ஞானி 1846-ம்‌ ஆண்டு செப்‌ 
டம்பர்‌ மாதம்‌ 99-ம்‌ தேதி, இக்‌ ரகத்தை டெலிஸ்கோப்பு 
மூலம்‌ பார்த்தார்‌. அன்று அது சரிவர நகரவில்லை. மறு 
'இனம்‌ இதைக்‌ கண்டறிந்தார்‌. ஆடம்ஸ்‌ முயற்சியும்‌ பின்‌ 
னால்‌ ஒப்புக்‌ கொள்ளப்பட்டது. சூரியனிலிருந்து வெகு 
தொரத்தில்‌ வானத்தின்‌ ஆழத்திலே இது சுழன்று வருவத 
னால்‌ (ரோமாபுரி) கடல்‌ அரசனின்‌ பெயர்‌ (நெப்டியூன்‌) 
கூட்டப்பட்டது. 

சூரியனுக்கும்‌ நெப்டியூனுக்கு மிடையே உள்ளதூரம்‌ 
சுமார்‌ 280 கோடி மைல்கள்‌. இது யுரேனஸ்‌ கிரகத்தை 


58 . வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


விடச்‌ சிறியது. இதன்‌ விட்டம்‌ 30900 மைல்கள்‌, தன்னைத்‌. 
தானே 16 மணி நேரத்திற்கு .ஒருமுறை சுழற்றுஒறது... 
சூரியனை ஒருமுறை சுற்ற 165 வருடங்களாகும்‌. 


இக்‌ கிரகத்தைச்‌ சுற்றி 2 சந்திரன்கள்‌ காணப்படு- 
கின்றன. ஒரு சந்திரன்‌ நெப்டியூன்‌ சுழலும்‌ இசைக்கு, 
எதிர்த்திசையில்‌ சுழன்றுகொண்டிருக்கறது, இதுஒருமுறை- 
சுற்றிவர 6 தினங்களாகறது. மற்றொரு சந்திரன்‌ 1949-ம்‌. 
ஆண்டில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது, கிரகத்தை ஒருமுறை- 
சுற்றிவர சுமார்‌ ஒருவருடம்‌ பிடிக்கிறது, இது இரகம்‌ சுழ- 
ஓம்‌ திசையிலேயே சுழன்று வருறது. சூரியனிலிருந்து- 
மிகவும்‌ சொற்ப ஒளியையே இது பெறுகின்றது. 


யுஞுட்டோ: வெளிக்‌ இரகத்துள்‌ மாம்‌ கடை$யாகக்‌- 
குறிப்பிடக்கூடியது புளுட்டோ (110௩௦). இது 1990-ம்‌- 
ஆண்டு ஜனவரி மாதத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. நெப்டி 
யூன்‌ கிரகமும்‌ அதற்கென்று கணித்த பாதையில்‌ செல்லா 
* மல்போகவே, யுரேனஸ்‌ போன்று, இதுவும்‌ மற்றொரு. 
கிரகத்தின்‌ ஆகர்ஷண சக்தியால்‌ பாதிக்கப்படுவதாகக்‌. 
கருதினார்கள்‌. 1915-ம்‌ ஆண்டில்‌ பெர்ணீவல்‌ லவல்‌ 
(ஜ்ரவி 1௭1) என்பவர்‌ மற்றொரு இரகம்‌ கண்டுபிடிக்‌. 
* கப்படலாம்‌ என்று-௯, றினார்‌. அவர்‌ நிறுவிய வானாய்வுக்கூட்‌ 
டத்தில்‌ க்காட்‌ டாம்பக்‌ (0 1௦0௯%௨த() என்ற: 
வானக்கலைஞன்‌ இதக்‌ கண்டுபிடித்தார்‌, அதற்கு ஒரு. 
ஆங்கில மாணவி யோசனை தெரிவித்தபடி 'புளுட்டோ*" 
என்று பெய்ரிடப்பட்டது. 


இக்கிரகத்தைப்‌ பற்றி மக்கு - வெகுவாக ஓன்றும்‌ 
தெரியாது. சூரியனுக்கும்‌ இதற்குமிடையே உள்ளசர்ரம்‌- 
-3,87,59,00,000 மைல்கள்‌. ஒருநாகக்கு 3 மைல்‌ 
வேகத்தில்‌ சுழல்கிறது. . சூரியனை ஒருமுறை சுற்றிவர” 
. த48% வருடங்களாகும்‌. இதன்‌ விட்டம்‌ சுமார்‌: 8556 


(புதிய ஈரசுங்கள்‌- 50%. 


மைல்கள்‌.இது செவ்வாய்க்‌ கரகத்தைவிடச்‌ சிறியது, இதன்‌ 
நிறம்‌ மஞ்சளாகத்‌ தெரியும்‌. இங்கு மிகக்‌ கடும்‌ குளிராக 
பனிஉறை நிலைக்கும்‌ 880 டிகிரி பாரன்ஹீட்‌ குறைவாக 
இருக்கும்‌. 

அண்டிரரய்டுகள்‌:: யுரேனஸ்‌ கண்டுபிடிக்கப்பட்டபின்‌, 
போட்‌ (13௦0௦) என்பவர்‌ வகுத்த விதியின்படி மற்றொரு 
இரகம்‌ இருக்கவேண்டும்‌ என்று வானக்கலைஞர்கள்‌ தேடி 
வந்தார்கள்‌. 1801-ம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 1-ந்‌ தேதி 
யன்று பியா.ஸி (118221) என்பவர்‌ ஒருசிறிய கிரகத்தைப்‌ 
பார்த்தார்‌. அதற்கு ஸெரஸ்‌ (096789) என்ற பெயரிடப்‌ 
பட்டது, செவ்வாய்க்‌ கிரகத்திற்கும்‌, வீயாழன்‌ இரகத்‌ 
'திற்குமிடையே இது காணப்பட்டது.. ஆனால்‌ கிரகம்‌ என்று: 
கூறுவத்ற்குத்‌ தகுந்த பருமன்‌ இல்லை. அதன்‌ விட்டம்‌ 
4980 மைல்களே, ' சிறிது காலத்திற்கெல்லாம்‌ அவர்‌ 
நோயுற்றதன்‌ காரணமாக அயனவீதியில்‌ இது சுற்றுவது 
பற்றிய விவரம்‌ தெரியவில்லை. காஸ்‌ (கேோ58) . என்ற 
சணித வல்லுரர்‌ மேற்கொண்டு ஆராய்ச்சி. நடத்தி இக்‌ 
இரகத்தை மீண்டும்‌ அவ்வருடம்‌ டிசம்பர்‌ மாதம்‌ 31-ந்தேதி 
பார்த்தார்‌. 

அடுத்த வருடம்‌ மற்றொரு சிறிய கிரகம்‌ பல்லாஸ்‌ 
(௨1௨5) என்பதும்‌, 1804-ம்‌ ஆண்டில்‌ ஜுனோ (200) 
என்ற ஏறிய ரகமும்‌, 1807-ல்‌ வெஸ்டா (37681௨) என்ற 
சிறிய ஏரகமும்‌: கண்டுபிடிச்கப்பட்டது. பல்லாஸின்‌ விட்‌ 
டம்‌ 300 மைல்கள்‌, : ஜுனோவின்‌ வீட்டம்‌ 120" மைல்கள்‌. 
வெஸ்டாவின்‌' விட்டம்‌ 200 மைல்கள்‌; மற்றும்‌:பல கரகங்‌- 
“களின்‌ சராசரி விட்டம்‌ 15 முதல்‌ 20 மைல்கள்‌ என்று 
கூறலாம்‌. 1845-ல்‌. தான்‌ 5-வது. சிறிய கிரகம்‌ கண்டு: 
பிடிக்கப்பட்டது. : இம்மிகச்‌ சிறிய கிரகங்கள்‌ அஸ்டிராப்டு: 
கள்‌. ள்ன்று அழைக்கப்பட்டன. . 1891-ம்‌. ஆண்டிற்குள்‌: 
922. அஸ்டிராய்டுகள்‌ குறித்து. உல்ப்‌, (728) என்ற. விஞ்‌ 


“$0. வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


ஞானியின்‌ படப்பிடிப்பு மூலம்‌ தெரிய வந்தது, 1939-ம்‌ 
ஆண்டிற்குள்‌ 280 அஸ்டிராய்டுகளும்‌, இப்பொழுது 
3500 அஸ்டிராய்டுகளும்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 
புகைப்படப்‌ பிடிப்பு மூலமே இவற்றைக்‌ கண்டுபிடிக்க 
முடிந்தது. இவை சூரியனைச்‌ சுற்றிவர 687 தினங்கள்‌ 
முதல்‌ 9 வருடங்கள்வரை பிடிக்கின்றன. 
எல்லா அஸ்டிராய்டுகளும்‌ செவ்வாய்க்‌ கரகத்திற்‌ 
கும்‌, குரு அல்லது வியாழன்‌ கிரகத்திற்குமிடையே சுற்றி 
"வருவதில்லை. சில இரகங்கள்‌ செவ்வாய்க்கும்‌ பூமிக்கு 
மிடையே வருகின்றன. அஸ்டிராய்டு ஈராஸ்‌ (15208) 
, 4931 ம்‌ ஆண்டில்‌ பூமிக்கு வெகு சமீபத்தில்‌ வந்தது. மீண்‌: 
டும்‌ இது 1975-ம்‌ ஆண்டில்‌ பூமிக்கு அருகே சுமார்‌ ஒரு 
கோடியே காற்பது லட்சம்‌ மைல்கள்‌ தூரத்தில்‌ (அதாவது 
சக்திரனைவீட கோடி மைல்‌ அருகாமையில்‌) வரும்‌ என்று 
: கூறப்படுகிறது. 
ஈராஸ்‌ என்னும்‌ அஸ்டிராய்டு, ஈட்சத்திரத்தைப்‌ 
போலவே தோற்றமளிக்கிறது. இதனைப்‌ பத்து வருடங்கள்‌ 
வானக்கலைஞர்‌ ஹெரால்டு. ஸ்பென்ஸர்‌ ஜோன்ஸ்‌ கவ 
னித்து ஆராய்ந்து பார்த்த பின்‌ 1931-ம்‌ ஆண்டில்‌ இரகங்க 
ஞூக்ஒடையே உள்ளதார.த்தைக்‌ கணக்‌இடுவதில்‌ லெ துல்‌ 
லியமான விவரங்களைத்‌ தெரிவித்தார்‌. இதன்படி பூமிக்கும்‌ 
சூரியனுக்குமிடையேஉள்ள தூரம்‌ 9,80,05,000 மைல்கள்‌ 
என்று குறிப்பிட்டார்‌.இதுவே கட்டத்தட்ட மிகவும்‌ சரியான 
காரம்‌ என்று ஒப்புக்கொள்ளப்படுஒறது. (தற்காலத்தில்‌ 
இக்கிரகங்களை வானாய்வுக்‌ கூடங்களிலிருந்து. கவணித்து 
வருகிறார்கள்‌. 4 க 
மற்றும்‌ ௮ஸ்டிராய்டுகள்‌ ஈராஸைவிட பூமிக்குச்‌ சமீ 
பத்தில்‌ வருின்றன: 1992-ம்‌ ஆண்டில்‌ அமார்‌ (&௦1] 
"கோடி மைல்களுக்கு உள்ளாகவும்‌, அபொல்லோ (கறி) 
“59,00,000 மைல்களுக்கு உள்ளாகவும்‌, 1996-ம்‌ ஆண்‌ 


புதிய ரகங்கள்‌ 81 


டில்‌ அடோஸிஸ்‌ (கரிகள்‌) 15,00,000 மைல்களுக்குள்ளாக... 
வும்‌ வந்து சேர்ந்தன, [9897-ம்‌ ஆண்டில்‌ ஹெர்மிஸ்‌ 
(8சா25) 4,85,000 மைல்களுக்கு உள்ளாக வந்தது... 
ஆனால்‌ மற்ற வானாய்வுக்‌ கூடங்களுக்குத்‌ தந்‌இமூலம்தகவல்‌: 
அனுப்புமுன்பே இக்‌ இரகம்‌ மிகத்‌ துரிதமாகச்‌ சுழன்று, 
சென்றுவிட்டது. 


ம்‌ அல்லது. 





- பதால்‌ மாம்‌ வால்‌ பகுதியையே ஈன்கு' காணமுடியும்‌. 


்‌ - கொழுந்துவிட்டு எரியும்‌ ரன்‌ இது. கா! ச 


வால்‌ நட்சத்திரங்களும்‌. ரி நட்சத்திரங்களும்‌ 68 


வரும்‌? கவே அவர்கள்‌ வால்‌ நட்சத்திரத்தைக்‌ குறிப்‌ - 
ஆ த்‌ 


,_பிடுஒிறார்களா அல்லது ஏதாவது ஒரு புதிய நட்சத்திரத்‌. 


தைக்‌ குறிப்பிடுகர்களா எனப்‌ பிரித்து உணர்வது அரிது. 
பூமியினின்றும்‌. 
வெளிப்படும்‌. 
ட புகையே வான 
மண்டலத்தை 
அடைந்துஉயரே 
நெருப்புப்‌ பற்றி. 
எரிவதாகஅரிஸ்‌ 
டாட்டிலும்‌ அவ. 
ரதுசிஷ்யர்களும்‌ 
கூறிவந்தார்கள்‌. 
(வால்‌ நட்சத்திர 
மானது கூறிய 
னுக்குவெகு சமி 
பூத்தில்‌. இருக்‌ 
கும்பொழுது 
அதன்‌ வால்‌ கன 
மாகவும்‌ மிகவும்‌ 
ம்‌ பிரகாச மாகவும்‌. 
தோன்றும்‌. இதனை சூரியாஸ்தமனம்‌, அல்லது சூரியோ 
தயத்திற்கு முன்‌ பார்க்கலாம்‌. வால்‌. நட்சத்திரத்தின்‌ தலைப்‌. 
பகுதி குரியனுக்குஎஇர்த்‌ இசையிலேயே எப்பொழும்‌ ரப்‌ 









ய்குதி அடிவானத்திற்கு அப்பால்‌ இருக்கும்‌. _ இப்பொ 





64 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌. 


,நினால்‌ கொடிய பஞ்சம்‌ அல்லது கொள்க கோய்‌ அல்லது 
யுத்தம்‌ நேரிடும்‌ என்றும்‌, அல்லது மன்னர்கள்‌ மரணமடை 
வார்கள்‌ என்றும்‌ கூறுவார்கள்‌. 8.மு. 44-வது நூற்றாண்‌. 
டில்‌ ஒரு வால்‌ நட்சத்திரம்‌ தோன்றியதாகவும்‌ இதுலே 
தூலியஸீஸரின்‌ வீழ்ச்சிக்கு " அறிகுறியாக இருந்தது 
என்றும்‌ இதன்‌ பின்னரே அவர்‌ கொலையுண்டதாகவும்‌ . 
கூறப்படுகிறது... ஸீஸரின்‌ மனைவி கல்பூர்யா இது. குறித்து: 
ஒரு சித்திரம்‌ வரைந்து தனது கணவனுக்கு ஏற்படவிருக்கும்‌: 
பேராபத்து குறித்து எச்சரித்து வந்ததாகவும்‌ கூறப்படு: 
இறது, ௮ம்‌ மங்கை சாதாரண மக்கள்‌ மடியும்‌ போது . 
வால்‌ நட்சத்திரங்கள்‌ தோன்றுவதில்லை, ஆனால்‌ அரசர்கள்‌ 
இறக்கு முன்‌ வானத்தில்‌ எரி ஈட்சத்திரங்கள்‌ எரிஇன்றன”* 
என்று கூறினாளாம்‌. 
உண்மையில்‌ ஸீஸர்‌ இறந்த மூன்று மாதங்களுக்கு. 
அப்புறமே இந்த வால்‌ நட்சத்திரத்தை மக்கள்‌ பார்த்தனர்‌) 
லண்டனில்‌ பிளேக்‌ கொள்ளை கோய்‌ 1665-ம்‌ ஆண்டில்‌, 
தோன்றுவதற்குச்‌ சில வாரங்கள்‌ முன்பாக 'வால்‌ ௩ட்சத்‌ 
திரம்‌ தோன்றியதையும்‌, 1666-ம்‌ ஆண்டில்‌ மாபெரும்‌. 
தி விபத்து ஏற்படுமுன்‌ மற்றொரு வால்‌ நட்சத்திரம்‌ தோன்‌ 
நியதையும்‌, பலர்‌ எடுத்துக்‌ கூறிக்கொண்டிருக்கருர்கள்‌... 
வால்‌ நட்சத்திரங்கள்‌ என்றால்‌ என்ன? (இவை கெட்டி 
யான பொருள்களால்‌ (அதாவது பனிக்கட்டியும்‌, எறி நட்‌ 
சத்திரத்தன்மையுள்ள துகள்களும்‌ சேர்ந்து) உண்டானவை. 
என்று ஈம்பப்படுகறது. வால்‌ நட்சத்திரம்‌ சூரியனுக்கு. 
வெகு சமீபத்தில்‌: இருக்கும்‌ பொழுது, உஷ்ணம்‌ தாக்க. 
பனிக்கட்டிப்‌ பகுதி நீராவியா௫, பின்பு வெளிப்படும்‌ வாயு: 
வும்‌, தூசித்‌ துகள்களும்‌ சேர்ந்து அதன்‌ தலைப்பகுதி (௦௦௯௨). 
ஆகிறது. இது குரிய ஒளியினாலும்‌, பீர இபலிக்கும்‌ ஒளிய. 
னாலும்‌ பிரகாசிக்கன்றது. ஹைட்ரஜன்‌, கார்பன்‌, நைட்‌ 
சஜன்‌, ஆக்ஸிஜன்‌ முதலிய ரசாயனப்‌ பொருள்களைக்‌, 
ட லாணலாம்‌. 


வால்‌ நட்சத்திரங்களும்‌ எரி நட்சத்திரங்களும்‌ 5. 


வால்‌ நட்சத்திரங்கள்‌ இடீரென்று வானத்திலே: 
தோன்றி உருவமும்‌ ஒளியும்‌ மாறி சூரியனை நெருங்க: 
மறைந்து விடுகின்றன. நீள வளையத்தில்‌ சுற்றிப்‌ பல 
வருஷங்களுக்குப்‌ பின்‌ வால்‌ நட்சத்திரம்‌ மீண்டும்‌ தோன்‌ 
றும்‌. வால்‌ நட்சத்திரம்‌ சூரியனைச்‌ சுற்றி வருகிறது, அதன்‌ 
ஆகர்ஷ்ண சக்திக்கு உட்படுகிறது. சூரியனை நெருங்கும்‌ 
பொழுதுதான்‌ நாம்‌ வால்‌ நட்சத்திரங்களைப்‌ பார்க்கமுடியும்‌. 
இவை சூரியனைச்‌ சுற்றி ரீள வளையத்தில்‌ (3111214௦௨1) சில 
வேகயில்‌ பர வளைவில்‌ (1 8ா௨0௦116) அல்லது அதி பர 
வளை வில்‌ (113906100110) சுழலுன்றது. சூரியனை நெருப்‌ 
கும்‌ பொழுது அதி வேகமாகச்‌ சுழலுகின்றது. 


குரியனுக்கு எதிர்த்திசையில்‌ வால்‌ நீட்டிக்கொண் 
டிருக்கும்‌ என்று நாம்‌ கவனித்தோம்‌. இப்பகுதியில்‌ மிகச்‌: 
சிறிய அளவில்‌ பொருள்கள்‌ இருப்பதால்‌ அவற்றின்‌ 
அழுத்த சக்தியிலேயே அது பரந்து வரவரப்‌ பரவி. தலையி: 
னின்றும்‌ வேறுபட்டுத்‌ தோன்றுகிறது என்ற கொள்கைக்கு 
ஆதரவளிக்கிறது. சூரியனை நெருங்கயதும்தான்‌, செவ்‌ 
வாய்‌ இரகத்தின்‌ அயன வீதிக்கு உள்ளே சென்றதும்தான்‌ 
இதற்கு வால்‌ வளர்ச்சி படைகன்றது. 2& மணி நேரத்தில்‌: 
இது மாறுதல்‌ அடைகின்றது. (வால்‌ பகுதியின்‌ 10 லட்சம்‌ 
மைல்கள்‌ கீள முள்ள துகள்களை ஒரு ஏறிய பெட்டி 
யில்‌ அடக்‌இவீடலாம்‌ என்று கூறுகிறுர்கள்‌. வால்‌ பகுதியி 
லுள்ள பொருள்‌ பீரகாசமடைந்து நீண்டு விரிவடைந்து: 
வால்‌ நட்சத்திரத்தினின்றும்‌ பிரிந்து விடுகின்றது. வால்‌ 
கட்சத்திரத்தின்‌ தோற்றம்‌ பூதாகாரமாக இருக்கும்‌. இதன்‌ 
எடையைப்பற்றி யாரும்‌ எதுவும்‌ கூற முடியாது. வால்‌ 
கட்சத்திரத்தைக்‌ கவனித்தால்‌, மூன்று பகுதிகள்‌ இருப்பது: 
கமக்குத்‌ தெரியவரும்‌?) இதன்‌ தலைப்பகுதி ஆயீரக்கணக்‌ 
கான மைல்கள்‌ விட்டமுள்ளது. சுமார்‌ 30,000மைல்‌ முதல்‌ 
12,0000 மைல்கள்‌ இருக்கும்‌அதன்‌ மத்தியில்‌உட்கருஓன்று 

வா.5 * 


ட லானத்இன்‌ வண்ணக்கோலம்‌ 


நரற்றுக்கணக்கான மைல்களுக்குக்‌ காணப்படும்‌, இதன்‌ 
விட்டம்‌ சுமார்‌ 1600 மைல்‌ இருக்கலாம்‌. மங்கிய ஒளியில்‌ 
இது பனிப்‌ படலமாகத்‌ தோன்றும்‌. இதன்‌ வால்‌ பகுதி 
லட்சக்கணக்கான மைல்களுக்கு நீண்டிருக்கும்‌. சில 3 
காடி, முதல்‌ 5 கோடி மைல்களிருக்கலாம்‌. சிலவற்றிற்கு 
வால்‌ இல்லாமலுமிருக்கும்‌. டெலிஸ்கோப்பு மூலம்‌ சில வால்‌ 
கட்சத்திரங்களைப்‌ பார்க்கும்‌ பொழுது மங்கலாகத்‌ தோன்‌ 
றும்‌. உட்‌ ௧௫ அல்லது வால்‌ இல்லாமல்‌ இருக்கும்‌, மங்க 
லான ஓளிக்‌ கற்றையாகவே காட்சி யளிக்கும்‌. இவற்றை 
“டெலிஸ்கோப்பு வால்‌ நட்சத்திரங்கள்‌? (71616800]॥௦ 
001068) என்று கூறுவது வழக்கம்‌, 
.... நில வால்நட்சத்திரங்களை ஒவ்வொரு வருடமும்‌ கண 
லாம்‌. ஆனால்‌ அவைகளை யாரும்‌ கண்கொண்டு பார்க்க 
முடியாது, பொதுவாக இவற்றைச்‌ கண்டுபிடி தீதவர்களின்‌ 
"பெயராலேயே சில வால்நட்சத்திரங்கள்‌ அழைக்கப்படு 
இன்றன. ஹாலி வால்‌ நட்சத்திரம்‌ (ஸே 118117) பல 
வருடங்களுக்கு முன்‌ தோன்றியதே. எட்மண்ட்‌ ஹாலி 
413உம்ர மாப்‌ 11க11257), வால்‌ நட்சத்திரங்கள்‌ சுற்றிவரும்‌ 
அயன வீதிபற்றிக்‌ கணித்துவரும்‌ பொழுது 1682-ம்‌ ஆண்‌ 
ஸல்‌ ஒரு பிரகாசமான வால்‌ நட்சத்திரத்தைக்‌ கண்டார்‌. 
இது சுமார்‌ 75 அல்லது 76 வருடங்களுக்கு முன்‌ தோன்றி 
வது. எனவும்‌, மீண்டும்‌ 1759-ம்‌ ஆண்டில்‌ தோன்றும்‌ 
என்றும்‌ கூறினர்‌. அவர்‌ இச்சமயத்தில்‌ உயிருடன்‌ இல்லா. 
விட்டாலும்‌ (இ.பி. 1749-ல்‌ ௮வர்‌ மரணமடைந்தார்‌) அவர்‌ 
கூறியபடியே அது 1258-ம்‌ ஆண்டு இறிஸ்துமஸுக்கு முன்‌ 
னால்‌ தோன்றியது. இந்த ஹாலி வால்‌ நட்சத்திரமே பழைய 
"காலத்து வானக்‌ கலைஞர்கள்‌ குறிப்பிட்டவை என்றும்‌ இது 
பற்றியே கி.மு, 240-ல்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌ என்றும்‌ தெரிய 
வந்தது. 
தாலி வால்‌ மட்சத்திரம்‌ மீண்டும்‌ 1825-ம்‌ ஆண்டிலும்‌ 
3910-ம்‌ ஆண்டிலும்‌ தோன்றியது. 1010-ம்‌ ஆண்டில்‌ 


வால்‌ நட்சத்திரங்களும்‌ எரி ஈட்சத்‌ தரங்களும்‌ 67. 


அதன்‌ வால்‌ மட்டும்‌ மிகவும்‌ பிரும்மாண்டமானதாக பூமிக்‌ 
கும்‌, சூரியனுக்கு மிடையே பரவியதாகக்‌ காட்சியளித்தது. 
சமிப காலத்தில்‌ 1947 பிசம்பரிலும்‌, 1948 நயம்பரிலும்‌, 
வால்‌ நட்சத்திரங்கள்‌ தோன்றின, ஹாலி வால்‌ நட்சத்‌ 
திரம்‌ மீண்டும்‌ 1986-ல்‌ தோன்றும்‌, 1811-ல்‌ மிகப்‌ பெரிய 
தொரு வால்‌ நட்சத்திரம்‌ தோன்றியது. 1889-ம்‌ ஆண்டு 
ஒரு வால்‌ நட்சத்திரம்‌ தோன்றி சூரியனுக்கருகே சிதைந்து 
கான்கு வால்‌ நட்சத்திரங்களாகப்‌ பிரிந்தது. இது மீண்டும்‌. 
:2800 வருடங்களுக்கிடையே தோன்றலாம்‌. 1848-ம்‌ ஆண்‌ 
டூல்‌ ஓரு வால்‌ நட்சத்திரம்‌ தோன்றியது. இது 1668, 1880, 
1882, 1887-ல்‌ தோன்றிய தொகுதியைச்‌ சேர்ந்ததாக இருக்‌ 
-கலாம்‌. ஏனெனில்‌ அந்த அயன வீதியிலேயே ௮வை 
“சென்றன. பெல்லா (13௦11878) வால்‌ நட்சத்திரம்‌ 1846-ம்‌. 
- ஆண்டில்‌ தோன்றி, இரண்டாகப்‌ பிளந்தது. - 1852-ம்‌ 
-ஆண்டில்‌ இரட்டை வால்‌ ஈட்சத்திரங்கள்‌ தோன்றின. 
. ஆனால்‌ அவை 1872 அல்லது 1885-ம்‌ வருடங்களில்தோன்ற 
வில்லை. ஆனால்‌ இவை எரி நட்சத்திரங்களாக உதிர்ந்து 
ஃவிமுந்தன. எங்கு (10௩02578) றிய வால்‌ நட்சத்திரம்‌ 
1786-ம்‌ ஆண்டு காணப்பட்டது. அது முதற்சொண்டு 
சுமார்‌ 3.3 வருடங்களுக்கு ஒரு முறை அது மீண்டும்‌. 
மீண்டும்‌ தோன்றுகிறது. 


(ஹாலி வால்‌ நட்சத்திரம்‌ 100 வருடங்களுக்கு உள்‌ 
ளாக மிண்டும்‌ மீண்டும்‌ வரக்கூடும்‌ என்று தெரிகிறது. 
'இதுபோன்று சுமார்‌ 50 வால்‌ நட்சத்திரங்களைக்‌ காணலாம்‌. 
100 வருடம்‌ முதல்‌ 1000 வருடங்களுக்கு ஐரு முனற வரல்‌ 
கூடியதாக 20 வால்‌ நட்சத்திரங்கள்‌ உள்ளன. 1000 வரு 
டங்கள்‌ முதல்‌ 10,000 வருடங்களுக்கு ஒரு முறை தோன்‌ 
றக்கூடியதாக சுமார்‌ 80 வால்‌ கட்சத்திரங்கள்‌ உள்ளன 
என்றும்‌ கூறப்படுஇறது. ரில வால்‌ நட்சத்திரங்கள்‌ வான 
வெளியிலிருந்து சூரிபனருகே ஒரு முறை வந்து பின்‌ 


68 4 : வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ - 


மறைந்து. விடுவதாகச்‌ சில வானக்கலைஞர்கள்‌ கூறுஒருர்‌ 
கள்‌. 

, சூரியகணம்‌ தோன்றிய துகள்களிலிருந்து வால்‌ ஈட்சத்‌ 
'இரங்கள்‌ தோன்றியிருக்கலாம்‌ அல்லது சூரியனிலிருந்து 
அல்லது குருவிலிருந்து வெளிப்பட்ட துகள்களிலிருந்து:. 
தோன்றியிருக்கலாம்‌ என்று கூறப்படுகிறது. ' சூரியன்‌: 
ஒரு நெபுலாவின்‌ வழியாகச்‌ செல்லும்போது இவை தோன்‌: 
றுஇன்றன என்று கூறுவது பொருத்தமாக இருக்கலாம்‌. 
வால்‌ நட்சத்திரத்துகள்‌ மேகம்‌ வான வெளியில்‌ இருப்‌ 
பதாகவும்‌ சூரியனை நெருங்கும்போது தோன்றுவதாக. 
வும்‌, அல்ல்து ௮ஸ்டிராய்டுகள்‌ வெடித்துத்‌ தோன்றிய 
அதே இரகத்தினின்றும்‌ இதுவும்‌ தோன்றியிருக்கக்‌ கூடும்‌- 
என்றும்‌ கூறினார்கள்‌. ஆனால்‌ எவ்விதக்‌ கொள்கையும்‌. 
இருப்தியளிப்பதாக இல்லை. 

பூமியும்‌, வால்‌ நட்சத்திரமும்‌ மோதக்கூடுமா என்றும்‌, 
இவ்வாறு மோதினால்‌ என்ன விஃவு ஏற்படக்கூடும்‌ என்‌ 
றும்‌ லர்‌ கவலையுடன்‌ கேட்கலாம்‌. இவ்வாறு மோதல்‌ ஏற்‌: 
படாது என்றே தோன்றுகிறது. அப்படி ஏற்பட்டாலும்‌, 
பூமியிலுள்ள வர்களுக்குப்‌ பெருத்த சேதம்‌ “ஏற்படாது. 
பூமியில்‌ வாயு மண்டலத்திற்கு வந்தால்‌ எரி நட்சத்‌. 
'இரங்களாகச்‌ சொரியும்‌ காட்சியையே நாம்‌ பார்க்கலாம்‌ 
என்றும்‌ கருத இடமிருக்கிறது, வால்‌ நட்சத்திரத்தின்‌ வால்‌: 
பகுதியினால்‌ ஏதாவது தீங்கு ஏற்படுமா என்ற கேள்வி' 
யும்‌ பிறக்கிறது. இதுவரை வால்‌ நட்சத்திரங்களின்‌ வால்‌- 
பகுதி பூமியின்மீது பட்டும்‌ அதனால்‌ டட தியவிளைவு 
களும்‌ இதுவரை ஏற்படவில்லை. 

எரி நட்சத்திரங்கள்‌: ( இரவு னின்‌ மாம்‌. வானத்‌. 
தைக்கவனித்தால்‌ சல 'ப்பிழம்பூகள்‌ ஊடுருவிப்‌ பாய்ந்து: 
விழுவது போலத்‌ தோன்றும்‌. இதை நட்சத்திரங்கள்‌ 
எரிந்து விழுவதாகக்‌: கூறுவார்கள்‌. உண்மையில்‌ இவை. 


வால்‌ நட்சத்திரங்களும்‌ எரி. நட்சத்திரங்களும்‌  69- 


'கட்சத்திரங்கள்‌ அல்ல, ஆனால்‌ விண்வீழ்‌ கொள்ளிகள்‌. 
அல்லது எரி நட்சத்திரங்கள்‌ (188%௨௦78) என்று இவை 
அழைக்கப்படுகின்றன.. 
சூரியனைச்‌ சுற்றிலும்‌ காணப்படும்‌ இத்‌ துகள்கள்‌ 
பூமிக்கு மேலே வாயு மண்டலத்தை அடைந்ததும்‌ எரிந்து 
விடுகின்றன. இந்த ஜோடிப்‌ பிண்டங்கள்பற்றி மாம்‌ பூரா 
'வும்‌ தெரிந்துகொள்ள , முடியவில்லை. லட்சக்கணக்கான 
இத்‌ துகள்கள்‌ பூமியை கோக்‌ விழுந்தவண்ணமிருக்‌ 
இன்றன. இவை அதிக வேகமாக விழுவதால்‌ வாயு மண்‌ 
உலத்தில்‌ உராய்ந்து குடேறிப்‌ பின்‌ ஒளியுடன்‌ எறிந்து வீடு 
இன்றன. நொடிக்கு 14.முதல்‌ 45 மைல்‌ வேத்தில்‌ இவை 
"செல்கின்றன. லை மொடிச்கு 100 மைல்‌ வேகத்தில்‌ 
"செல்வதாகக்‌ கூறப்படுகிறது. நாம்‌ நட்சத்திரங்களின்‌. 
எண்ணிக்கை குறைந்து விடுவதாகக்‌ கூறுஒறோம்‌. 
நட்சத்திரங்களுக்கும்‌, பூமிக்கு மிடையே வெகுதூரம்‌ உள்‌ 
சாது. இதனை ஒளி வருஷங்களில்‌ (14214 376815) கணக்‌ 
இடுகிறோம்‌. ஆகவே நட்சத்திரம்‌ விழுவதற்இல்லை. 
இத்துகள்கள்‌ சிறிய மணல்‌ பருமனிலிருந்து, பல டன்‌ 
கள்‌ எடை உள்ளவையாக இருக்கக்கூடும்‌. சராசறி சிறிய 
எரிநட்சத்திரத்தின்‌ எடை 0.0005 அவுன்ஸ்‌ என்று மதிப்‌ 
விடப்படுகிறது. பெரிய எரிநட்சத்திரமாக இருந்தால்‌ 
அது வாயு வெளியில்‌ எரிந்து போக முடியாமல்‌ பூமியில்‌ 
விமுந்துவீடும்‌. இவைகளைக்‌ கண்காட்சி சாலையில்‌ பாது 
கரத்து வைக்கிறார்கள்‌. வாயுமண்டலத்தில்‌ தடைப்படுவ 
தனால்‌ சில வெடித்து விழுகின்றன. சூரிய ஒளி இருக்கும்‌ 
(பொழுதே இவை ஒளியுடன்‌ சிதறி, சிறிதுநேரம்‌ விழுகின்‌ 
௮ 
இதுவரை எரிடட்சத்திரம்‌ மனிதர்களைத்‌ தாக்கிடதாக 
தரம்‌ கேள்விப்படவில்லை, 1950-ம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ 
* மாதத்தில்‌ மேற்கு கெண்டுஇியில்‌ (1876544718 2மபெ) 


70 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


ஒரு நாள்‌ மாலை விவசாயிகள்‌ பலத்த இடி. முழக்கங்கச£க்‌ 
கேட்டனர்‌. மறுகாள்‌, அருகில்‌ பல இடங்களில்‌ விழுந்து. 
உலோகமாக மாறிய . எரிமட்சத்திரங்கள்‌ கண்டெடுக்கப்‌ 
பட்டன. 1908-ம்‌ ஆண்டில்‌ சைபீரியாவில்‌ பல எரி நட்சத்‌. 
தரங்கள்‌ விழுந்து புயலடித்து வெகு தூரத்திற்கு மரங்கள்‌ 
அழிந்து வனவிலங்குகள்‌ மடிந்தன. ஒரு நகரத்தின்மீது: 
இது விழுந்திருந்தால்‌ அதை அழித்திருக்கக்கூடும்‌. 

பூமியின்மீது இவை விழுந்த வடுக்கள்‌ பல இடங்‌ 
களில்‌ காணப்படுகின்றன. ஹட்ஸன்‌ வளைகுடா ௮ரகே 
வின்ஸ்லோ நகரத்தின்‌ அருகே அரிஜோனா என்னுமிடத்‌ 
(தில்‌ ஆயீரக்கணக்கான வருடங்களுக்குமுன்‌ ஒரு எரிகட்‌. 
சத்திரம்‌ விழுந்து பூமியில்‌ பெரிய ஆழத்தை உண்டுபண்‌- 
ணியது. இப்பள்ளத்தின்‌ விட்டம்‌ சுமார்‌ ஒரு மைல்‌... 
நூற்றுக்கணக்கான துகள்கள்‌ இதைச்‌ சுற்றிலும்‌ காணப்‌: 
பட்டன. மிகப்‌ பெரியதன்‌ எடை சுமார்‌ 50,000 டன்‌ 
என்று மதிப்பிடப்படுகறது. ஆனால்‌ அது கண்டு. பிடிக்கப்‌: 
படவில்லை. ஓருவேகா அது ஆவியாக மாறியிருக்கலாம்‌. 
தென்‌ஆப்ரிக்காவிலும்‌, இரீன்லாக்இலும்‌ மிகப்பெரிய (36% 
டன்‌ எடையுள்ள] எரிஈட்சத்திரங்கள்‌ காணப்படுகின்றன... 
இவை நிக்கல்‌--இரும்பு சேர்ந்தவை, சமீபத்தில்‌ ஆஸ்டி: 
ரேலியாவிலும்‌, கானடாவிலும்‌ (க்பூபெக்‌) பெரிய பள்ளங்‌: 
கள்‌ காணப்படுகின்றன. 

சில காலங்களில்‌ எரிநட்சத்திரங்கள்‌ சரமாரியாக விழு 
கின்றன. உதாரணமாக ஒருவருடம்‌ ஆகஸ்ட்‌ 12-ந்தேதியும்‌;. 
[பெர்ஸீஸ்‌ -- 192018) டிசம்பர்‌, நவம்பர்‌, அக்டோபர்‌ 
மாதங்களிலும்‌ காணலாம்‌. லியோனிட்ஸ்‌ (1ம்க்க] 
நவம்பர்‌ மத்தியில்‌ ஏற்பட்டது. ஏல வேக£களில்‌ (இவை: 
மாரி போன்று கொட்டுவதைப்‌ பார்த்து அதிசயிக்கலாம்‌.. 
1889-ம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ 19-ந்‌ தேதியும்‌, 1866-ம்‌. 
ஆண்டிலும்‌ எரி நட்சத்திரங்கள்‌ பெருவாரியாக விழுந்த. . 
போது வாணவேடிக்கை போலத்‌ தென்பட்டன. 1899-ம்‌. 


வால்‌ நட்சத்‌ இரங்களும்‌ எரி நட்சத்திரங்களும்‌ 17% 


ஆண்டிலும்‌ 1982-ம்‌ ஆண்டிலும்‌ இது போன்று மாரி பெய்‌: 
யலாம்‌ என்று எதிர்பார்த்து வானக்கலைஞர்கள்‌ எமாற்ற: 
மடைர்தார்கள்‌. * 

“லியோனிட்ஸ்‌?? என்று கூறும்‌. எரிநட்சத்திரத்துகள்‌ 
கள்‌ 99 வருடங்களுக்கு ஒரு தடவை கூரியனைச்சு ற்றி. 
வருகிள்றன. அவை வரும்‌ அயனவீதியில்‌ அங்குமிங்கும்‌ 
சிதறுண்டு இடக்கின்றன, சில இடங்களில்‌ கெருங்க: 
அடர்த்தியாக இருக்கின்றன. துகள்களின்‌ இக்கூட்டம்‌. 
(காம) 88 வருடங்களுக்கு ஒருமுறை பூமியின்‌ அயன 
வீதி எல்லைக்குள்‌ வருவதாகக்‌ கூறப்படுகிறது. ஒருவேகா 
மற்றொரு பெரிய இரகத்தின்‌ ஆகர்ஷ்ண சக்தியினால்‌ இக்‌. 
கூட்டத்தின்‌ வீதிமாற்றப்பட்டு பூமியின்‌ எல்லைக்குள்‌ வரா- 
மலே சென்றிருக்கக்கூடும்‌ என்று நம்பப்படுகிறது. இருந்‌ 
தாலும்‌ ஓவ்வொரு வருடமும்‌ கவனித்து வருகிறோம்‌... 
1905-ம்‌ வருடத்தில்‌ இதுபற்றிக்‌ கூர்ந்து கவனிப்பது௮வசிய- 
மாகலாம்‌. 

1946-ம்‌ ஆண்டு அக்டோபர்‌ மாதம்‌ 9% தேதி எரிமட்‌ 
சத்திரங்கள்‌ பூமியருகே வருமென்று கூறப்பட்டது. ஆனால்‌ 
இவை ஒரு வால்கட்சத்திரத்தை (0௦1௦84) தொடர்ந்து. 
செல்வதாகவும்‌ தெரிந்தது, *டிரேகோனிட்ஸ்‌? (075- 
மம்ம) என்று அழைக்கப்பட்ட இவை இரவு 10-96 
மணிக்கு பூமியை நெருங்கலாம்‌ என்று தெரிந்தது. ௮வ்‌ 
விதமே நிகழ்ந்தது. இதிலிருந்து சில வால்‌ட்சத்திரங்கள்‌ 
செல்லும்‌ அயனவிதியிலேயே எரிநட்சத்திரங்களும்‌ செல்‌ 
இன்றன என்ற கூற்று ருசுவாயிற்று. ஏதாவதொரு 
காரணத்தினால்‌ வால்‌ நட்சத்திரமொன்று சிதைந்து துகள்‌. 
களாக மாறிப்‌ பின்‌ நட்சத்திரத்தினருகே சூழ்ம்திருக்கும்‌ஈ. 
இத்‌ துகள்கள்‌ பூமியினருகே வந்ததும்‌ அதன்‌ ஆகர்ஷ்ண ' 
சக்தியால்‌ இமுக்கப்பட்டு வாயு மண்டலத்தில்‌ புகுந்து: 
எரிந்து வாணவேடிக்கையின்‌ போது நெருப்புப்‌ பொறிகல்‌ 
சொரிவது போன்று சொரிகின்றன. 





9. கிரகணங்கள்‌ 


வரனத்திலே நாம்‌ காணும்‌ காட்சிகளில்‌ சூரியகரகணத்‌, 
“தைப்‌ போன்ற (18011086௦1 416 800) அழகிய காட்சியைப்‌ 
பார்க்கமுடியாது. பூமிக்கும்‌ குரியனுக்குமிடையே நடுவில்‌, 





சந்திரன்‌ கேர்‌ கோட்டில்‌ வருவதால்‌ இது ஏற்படுகிறது. 
இது, பூரண சூரிய இரகணமாகும்‌. முதலில்‌ சூரியனின்‌ 
வட்டம்‌ முழுதும்‌ மறைவதில்லை; ஆனால்‌ சந்திரன்‌ நிழல்‌ 
விழுந்து அநேகமாக மறைந்து விடுகிறது. இச்‌ சமயத்தில்‌ 
ஒளி ௧௬ நீலமாக மாறுகிறது; பூமி இருண்டு விடுகிறது. 
"கோழிக்‌ குஞ்சுகள்‌ கூடுகளுக்கும்‌, கால்‌ நடைகள்‌ கொட்‌ 
ூல்களுக்கும்‌, பறவைகள்‌ கூடுகளுக்கும்‌ திரும்புகின்றன... 


ரக வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


மாலை நேரம்‌ வந்துவிட்டது போலவே, பிராணிகள்‌ நடந்து 
கொள்கின்றன. முழு கிரகணம்‌ ஏற்பட்டதும்‌ சந்திரன்‌ 
மறைந்து சூரியனின்‌ ஒளிவட்டம்‌ மட்டும்‌ (0௨) தெரி 
றது. இது “வைர மோதிரம்‌"'போன்ற தோற்றமளிக்கும்‌. 

இத்தோற்றம்‌ சிறிது நேரமே நீடித்த பின்‌ ஒளிவட்டம்‌. 
முத்துப்போன்ற ஒளியுடன்‌ பிரகாசிக்கிறது. ஒளிவட்டம்‌ 
என்பது குரியனின்‌ வெளியிலுள்ள வாயுக்கள்‌ மண்டலமே. 
அதேசமயத்தில்‌ நீண்டிருக்கும்‌ ஹைட்ரஜன்‌ பகுதிகளையும்‌ 
பார்க்கலாம்‌, இந்த அழகிய தோற்றத்தை மறக்க முடியாது. 

இரகணத்தின்போது மிகப்பிரகாசமான நட்சத்திரங்கள்‌ 
தோன்றுகின்றன. புதன்‌ கிரகமும்‌, சுக்கிரனும்‌ ஒளி வீசு 
வது தெரியும்‌, கூரிய கிரகணம்‌ முடிந்ததும்‌ ஒளிவட்டம்‌- 
மறைந்துவிடுகிறது. நட்சத்திரங்கள்‌ மங்கி விடுகின்றன.. 
பார்க்கிறவர்‌ மலையுச்சியிலிருக்தால்‌ சந்திரன்‌ கிழக்குநோக்கி 
விரைவில்‌ செல்வது தெரியும்‌, சூரிய வெளிச்சம்‌ தோன்று: 
இறது. ஒருமணி நேரத்தில்‌ எல்லாம்‌, சூரியன்‌ பிரகா௫க்க. 
ஆரம்பிக்கிறது. 

பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கிரகணங்‌: 
கஃரப்பற்றி ஈமது முன்னோர்கள்‌ ஈன்கு தெரிந்துகொண் 
டிருக்கிறார்கள்‌. சந்திரன்‌ சூரியனுக்கும்‌, பூமிக்குமிடையே 
வரும்பொழுது, சூரிய ரகணம்‌ ஏற்படுகிறது. பூமியின்‌ 
நிழல்‌ விழும்பொழுது அப்பகுதி வழியாக சந்திரன்‌ செல்‌ 
லும்‌ பொழுது சந்திர இரகணம்‌ ஏற்படுகிறது, சந்திரன்‌, 
பூமி, சூரியன்‌ ஆகியவை சுழலும்‌ பொழுது இச்‌ சுழற்சி: 
யைப்‌ பொறுத்து வருடத்திற்கு இரண்டு முதல்‌ ஐந்து சூரிய 
கிரகணங்கள்‌ ஏற்படும்‌, சில பூர்ண இரகணமாகவும்‌, 
(1௦4௨ ௦01086) சில ஊன சிரகணமாகவும்‌, (1௨) ல 
எக்கா இரகணமாகவும்‌ (கய1க7) இருக்கும்‌. மூன்று: 
வருடங்களுக்கு ஒருமுறை இரண்டு. பூர்ண கிரகணங்கள்‌ 
ஏற்படும்‌... 


இரசுணங்கள்‌ 79. 


அமாவாசையின்‌ போதுதான்‌ சூரிய கிரகணம்‌ ஏற்படும்‌. 
பூமி, சந்திரன்‌ ஆகியவற்றின்‌ அயன வீதிகள்‌ ஒரே தளத்தில்‌- 
இருந்து, இரண்டும்‌ குறைந்தபட்ச தூரத்தில்‌ வந்தால்‌ ஓவ்‌: 
வொரு மாதமும்‌ அமாவாசையின்‌ போதும்‌, சூரிய கரக 
ணம்‌ ஏற்படும்‌. ஆனால்‌ பூமி சூரியனைச்‌ சுற்றிவரும்‌ சூரிய 
வீதிக்கு (9011ஐ%4௦) 5 டிஇரி சந்திரனின்‌ அயன வீதி சாய்ச்‌ 
திருக்கிறது. மேலும்‌ சந்திரன்‌ பூமியைச்‌ சுற்றிவரும்‌ 
பொழுது, பூமிக்கு அருகாமையிலும்‌, தூரத்திலும்‌ செல்லு 
கிறது. இவ்விஷயத்தையும்‌ கரகணத்தின்போது மாம்‌ 
கவனிக்கவேண்டும்‌. சந்திரனின்‌ நிழல்‌ சராசரி 2,88,000 - 
மைல்‌ வீழும்‌. ஆனால்‌ அது பூமியிலிருந்து சராசரி $,35,000 - 
மைல்கள்‌ தூரத்திலிருக்கும்‌. இம்‌ நிலைமையில்‌ பொதுவாக 
இரகணம்‌ ஏற்பட முடியாது, 


ஆனால்‌, சந்திரனின்‌ அயன வீதி மாறுபடுகிறது. இந்த 
அயன வீதி பூமியின்‌ சூரிய வீதியை வெட்டும்‌ இடத்தில்‌ 
(17௦068) சக்திரனிருந்தாலோ அல்லது அருலிருக்தாலும்‌ 
(சூரியனும்‌ அருலிருக்கும்‌ பொழுது) அமாவாசையின்‌ 
போது சூரிய இரகணம்‌ ஏற்படும்‌. இதனால்தான்‌ பூமி சுற்‌ 
.நிவரும்‌ அயன வீதியின்‌ இத்‌ தளத்திற்கு (21௨0௦) சூரிய 
வீதி (30]1ற14௦) என்று பெயர்‌ வந்தது, பூமியின்‌ கூம்பு 
போன்ற நிழலில்‌ சந்திரன்‌ வரும்பொழுது, பெளர்ணமியின்‌ - 
போது சந்திர இரகணம்‌ உண்டாகும்‌. 


சந்திரன்‌ நமக்கு வெகு அருகாமையில்‌ (அயன வீதியில்‌ - 
அருகாமையில்‌--நலரந்தா26 ற௦ம்ப4) இருந்தால்‌ பூரண ஈர 
கணம்‌ ஏற்படும்‌. சந்திரன்‌ சூரீயனைவிடப்‌ பெரிதாகத்‌: 
தோன்றும்‌. மேலும்‌, அதே சமயத்தில்‌ பூமியும்‌ சூரியணீ : 
லிருந்து மிகவும்‌ அதிக தூரத்தில்‌ (௨4 கற!பி$௦ய) இருந்தால்‌- 
சூரியன்‌ சிறிதாகத்‌ தோன்றும்‌; சூரிய கிரகணம்‌ வெகு. 
கேரம்‌ நீடிக்கும்‌. ஆனால்‌ எந்த நிலைமையிலும்‌ 7 நிமிடங்கள்‌ 
91 விகாடிக்கு மேல்‌ அது நீடிக்க முடியாது. /955-ம- 


1] வானத்தின்‌. வண்ணக்கோலம்‌ 


ஆண்டு ஜூன்‌ மாதம்‌ 20-௩ தேதி மாம்‌ இக்‌ இரகணத்தைப்‌ 
வ்ரர்த்தது எல்லோருக்கும்‌ கினைவிருக்கலாம்‌. இந்தியா, 
இந்தோ-௪ன, பிலிப்பைன்ஸ்‌ காடுகளில்‌ இது முழு கிர 
கணமாகத்‌ தோற்றமளித்தது. அமெரிக்காவில்‌ இது முழு 
. இரகணமாகத்‌ தோற்றமளிக்கவில்லை, /969-ம்‌ ஆண்டில்‌ 
.கானடாவிலும்‌ வடக்கு நியூ இங்கிலாந்திலும்‌ இரகணம்‌. 
தெரியவரும்‌. 2168-ம்‌ ஆண்டு ஜூலை 5-ந்‌ தேதி ௮தக 
நேரம்‌ நீடிக்கக்கூடிய இரகணம்‌ ஏற்படும்‌. இது 7 நிமி 
டங்கள்‌ 28 விநாடிகள்‌ நீடிக்கும்‌, இரகணம்‌ பிடிக்கும்‌ 
நேரம்‌, அது தெரியும்‌ இடம்‌ முதலியவற்றைப்‌ பல வருடங்‌ 
களுக்கு முன்‌ கூட்டியே தெரிவித்து விடுகிறார்கள்‌. 
சூரியன்‌ விட்டத்தில்‌ 400-ல்‌ ஒரு பங்கு (1/400) சந்‌ 
பதிரனின்‌ விட்டமாகும்‌. ஆனால்‌ பூமிக்கும்‌ சந்திரனுக்கு 
மிடையே உள்ள தாரம்‌ சூரியனிருக்கும்‌ தூரத்தில்‌ சராசரி 
சுமார்‌ 400-ல்‌ ஒரு பங்காகும்‌ (1/400). ஆகவே வானத்தில்‌ 
சூரியன்‌ விட்டத்தைப்‌ போன்று சந்திரன்‌ விட்டமும்‌ (&றற௨- 
சேலம்‌ கம) தோன்றும்‌. சந்திரன்‌ சிறிதாக: இருந்து 
சிறிது. தூரத்திலிருந்தால்‌ நாம்‌ பூரண கரகணத்தைப்‌ பார்க்க 
முடியாது, பூமியிலிருந்து சராசரி தூரத்திற்கும்‌ தொலை 
வில்‌ சந்திரன்‌ இருக்கும்‌ பொழுது ரகணம்‌ ஏற்பட்டால்‌ 
அது சூரியனை முழுதும்‌ மறைக்க முடியாது. சந்திரன்‌ மிழல்‌ 
40ம்‌) பூமியை எட்டாது. இக்காலத்தில்‌ இரகணத்தைக்‌ 
கவனிக்கும்‌ பொழுது, சந்திரன்‌ மறைக்கும்‌ நிழலைச்‌ சுற்றி 
இம்‌ சூரியனது ஒளி வகாயம்‌ (&ரற0108) தெரியும்‌.இதனை 
நாம்‌ கங்கண கிரகணம்‌ (&ரரமரிதர 8014086) என்று கூறு 
- இரோம்‌. சூரிய இரகணத்தில்‌ சுமார்‌ 95 சத வீதம்‌ ஊன 
 கிரகணமாகவும்‌, 32 சத வீதம்‌ கங்கண இரகணமாகவும்‌. 
சத வீதம்‌, பூரண-கங்கண இரகணங்களாகவும்‌, 28 சத 
வீதம்‌ பூரண இரகணங்களாகவும்‌ இருக்கும்‌. 
்‌ சூரிய சரகணத்தின்போது கசூரியனுக்குக்‌ குறுக்கே 
“சந்திரன்‌. கடந்து செல்லும்பொழுது பூரண அல்லது கங்கண 


கிரகணங்கள்‌ ரர 


இரகண்ம்‌ ஏற்படும்‌ என்பதைக்‌ கவனித்தோம்‌. பூமியில்‌- 
சிறிது பரப்பிலேயே 168 மைல்‌ அகலத்திற்கு பூரண இர 
கணமும்‌, 290 மைல்கள்‌ கங்கண கிரகணமும்‌ தெரியும்‌. 
'இருபுறங்களிலும்‌ 2000 மைல்‌ தரத்திற்கு ஊன கிரகணம்‌: 
தெரியவரும்‌, இங்கு சந்திரனின்‌ பு.றகிழல்‌ விழும்‌ பகுதியில்‌ - 
(மமையா8) அதனைப்‌ பார்க்‌இறவர்‌ இருக்கிறார்‌ என்று: 
கூறலாம்‌, பூரண கிரகணம்‌ தெரிந்தால்‌ அங்கு அவர்‌ 
முழு கிழல்‌ (007௨) விழும்‌ பகுதியில்‌ இருக்கிறார்‌ என்று- 
கூறலாம்‌. 

ஓரே இடத்தில்‌ இருப்பவர்‌ பூர்ண இரகணத்தை அடிக்‌ 
கடி பார்க்க முடியாது. 860 வருடங்களுக்கு ஒருமுறை- 
தான்‌ அங்கு தெரியவரும்‌, இருக்தாலும்‌ சூரிய கரகணங்கள்‌ 
அடிக்கடி உண்டாகின்றன. ஆனால்‌ ஒரு சில இடங்களில்‌: 
அடிக்கடி இக்‌ கரகணங்களைப்‌ பார்க்க முடிகிறது, இவை 
பெரும்பாலும்‌ கடல்‌ பகுதிகளிலேயே நிகழ்கிறது, இந்து. 
மகா சமுத்திரத்தில்‌ இலங்கைத்‌ தீவுக்குத்‌ தெற்கே ஒரு. 
இடமிருக்கிறது. 1922-ம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதத்தில்‌- 
இரகணம்‌ ஏற்பட்டபின்‌, மீண்டும்‌ 1929 மே மாதத்தில்‌ 
ஏற்பட்டது. இதற்குச்‌ சிறிது மேற்கே 1936-ம்‌ ஆண்டு 
ஏற்பட்ட கரகணத்தையும்‌, 1929-ம்‌ ஆண்டு கரகணத்தை- 
யும்‌ பார்க்க முடிந்தது. வங்காளக்‌ குடாக்கடலின்‌ தெற்கே 
1029-ம்‌ ஆண்டிலும்‌, 1996-ம்‌ ஆண்டிலும்‌ கரகணங்கள்‌- 
தெரியவந்தன. 

இனிமேல்‌ தோன்றக்கூடிய பூரண இரகணங்கள்‌- 
விவரம்‌ வருமாறு: 


தேதி. இடம்‌. 
20--7--1963 மெயின்‌ (118106) 
7--3-1970 வடக்கு பிளாரிடா (ஜார்ஜியா... 
கரொவினா) 


26--9-1979. அமெரிக்கா (வடமேத்கு) 


78 வானத்‌தன்‌ வண்ணக்கோலம்‌ 


218-207 அமெரிக்க (கலிபொர்னியா 
முதல்‌ கரோலினாஸ்‌ வரை) 
8--4-2024 டெக்ஸாஸ்‌ முதல்‌ பென்ஸில்‌ 


வேனியா வரை 
நியூயார்க்‌ நகரத்தில்‌ 24--1---1925-ந்‌ தேதி பூர்ண 
இரகணம்‌ தோன்றியபின்‌ 200 வருடங்கள்‌ கழித்து அதாவது 
26-10--2144-ம்‌ ஆண்டுதான்‌ தெரியும்‌. நூற்றுக்கணக்‌ 
கான வருஷங்களுக்குப்‌ பின்னால்‌ வரப்போகும்‌ இரகணங்‌ 
கைக்‌ குறித்து வானக்‌ கலைஞர்கள்‌ முன்‌ கூட்டியே அறி 
விக்க முடிஒறது. ஏனெனில்‌ ஒழுங்கு முறைப்படி, குறிப்‌ 
பிட்ட காலத்திற்கு மாறி மாறி கிரகணங்கள்‌ ஏற்படும்‌ என்‌ 
பதை அயன வீதியில்‌ சூரியனும்‌, சந்திரனும்‌, பூமியும்‌ 
இயங்கும்‌ விவரங்களைக்‌ கொண்டு கிர்ணயிக்கிறோம்‌. 
நமது முன்னோர்கள்‌ இவ்விஷயங்களை நன்கு தெரிந்து 
கொண்டிருந்தார்கள்‌. ஒன்றுபோல வரிசைப்படி ஒரு காலத்‌ 
. இற்கும்‌, மற்றொரு காலத்திற்கு மிடையே இரகணங்கள்‌ 
ஏற்பட்டு, மீண்டும்‌ மீண்டும்‌ இச்சுழற்‌ச காலம்‌ வருவதைக்‌ 
கவனித்தார்கள்‌. 1/8 வருஷங்களுக்கு ஒருமுறை மீண்டும்‌ 
மீண்டும்‌ (8௨:08) அதற்குப்பின்‌, முக்தன்‌ 18 வருஷங்கள்‌ 
போன்று வரிசையாக இரகணங்கள்‌ (867468 08 ௪0110568) 
மிகச்‌ சிறிய மாறுதலுடன்‌ தோன்றுகின்றன, இச்சுழற்கி 
காலம்பற்றி சால்டியர்கள்‌ தெரிந்துகொண்டிருந்ததாக அறி 
இறோம்‌. இதன்படி 8.மு. 585-ம்‌. ஆண்டு மே மாதம்‌ 
28-ந்‌ தேதி தோன்றியதை அறிவித்தார்கள்‌. 
சர.த்திரத்திலே காலத்தை கிர்ணயிப்பதற்கு (.&0007௨- 
ங்கிற 09%லராம்றம்டுத 0௧௩௦8) கிரகணங்கள்‌ உபயோகப்படு 
இன்றன. காம்‌ ஒரு தேதியைக்‌ குறிப்பிட முடியுமானாலும்‌, 
கமது முன்னோர்கள்‌ காலத்தை எவ்வாறு: கணித்தார்கள்‌. 
என்பதை அறிய முடியுமானாலும்‌ (அதாவது அவர்கள்‌ 
-வகுத்த பஞ்சாங்கத்தை அறிக்து கொள்ள முடியுமானால்‌) 


இரகணங்கள்‌ 12. 


அவர்கள்குறிப்பிடும்‌ சம்பவங்களின்‌ காலத்தைத்‌ துணிந்து 
விடமுடியும்‌. லிடியன்ஸாுக்கும்‌, (121௨08) மீட்ஸுக்கும்‌ 
(376065), இடையே போர்‌ நடந்து கொண்டிருந்தபொழுது 
பகல்‌ இரவாக.மாறியது என்றும்‌, உடனே போரிடும்‌ படை 
கள்‌ சமாதானம்‌ செய்து கொண்டன என்றும்‌ சரித்திர 
ஆசிரியர்‌ ஹீரோடோடஸ்‌ (1342௦60108) கூறுகருர்‌.. 
இதுவே தேல்ஸ்‌ (10௨1௦8) குறிப்பிட்டபடி 8. மு. 585-ல்‌ 
"தோன்றிய இரகணமாகும்‌. இவ்வாறு இப்போர்‌ மிகழ்ந்த 
காலம்‌ சரித்திரத்தில்‌ நிர்ணயிக்கப்படுகிறது. 


வானக்கலையானது கணிதத்திற்கும்‌, காம்‌ வானத்தைக்‌ 
கூர்ந்து கவணிக்கும்‌ ஆற்றலுக்கும்‌ பயன்படுகிறது என்ப 
தற்கு இரகணங்களின்‌ தோற்ற சுழற்சி காலம்‌ (84708) 
உதாரணமாகும்‌. சூரிய வீதியில்‌ சந்திரனின்‌ அயனவீதி 
(வெட்டும்‌ புள்ளிகள்‌ (14௦088) வானத்திலே தொடர்ந்து 
ஒரே இடத்தில்‌ இருக்காது. சூரியன்‌ அசையும்‌ திசைக்கு 
எதிராக நகருகிறது. அதாவது” நட்சத்திரங்களிடையே 
சூரியன்‌ இழக்கு கோக்க ஈகருவதாகத்‌ தெரியவரும்‌. 
வசந்த விஷாுவிலிருந்து (7670௨1 *001௦0%] மீண்டும்‌ 
அதே இடத்திற்கு வர 365.2452 தினங்களாகும்‌. சூரிய 
வீதியை சந்திரன்‌ அயனவீதி வெட்டும்‌ புள்ளியானது, 
சுமார்‌ 19 வருடங்களுக்கு ஒருமுறை அவ்வீதியிலே மேற்கு 
நோக்க நகருகிறது. 

இவ்வெட்டும்‌ புள்ளியின்‌ (11௦06) அருகே சந்திரன்‌ 
'இருக்கும்பொழுதுதான்‌, சூரியன்‌, சந்திரன்‌, பூமிஆகியவை 
ஒரே கோட்டில்‌ இருக்கும்‌; பெளர்ணமி அல்லது அமா: 
'வாசை யிருந்தால்தான்‌ இரகணம்‌ ஏற்படும்‌. பெளர்ணமி 
யின்‌ போது வெட்டும்‌ புள்ளியினருகே சந்திரனிருந்தால்‌ 
சம்‌இரகிரகணம்‌ ஏற்படும்‌. அமாவாசையின்‌ போது வெட்‌ 
டும்‌ புள்ளியினருகே சக்திரனிரும்தால்‌ சூரிய கிரகணம்‌ 
ஏற்படும்‌. வேறு எந்த பிறைகளின்‌ போதும்‌ கிரகணம்‌ 


80. வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


ஏற்படாது, ஒருபிறைக்கும்‌, மீண்டும்‌ அப்பிறை தோன்று: 
வதற்கும்‌ இடையே உள்ள காலம்‌ . 89.5806 தினங்களா 
கும்‌. இது சந்திரனை வைத்துக்‌ .கணக்கிடும்‌ மாதமாகும்‌. 
சந்திரன்‌ அதே வெட்டும்‌ புள்ளிக்குத்‌ இரும்புவதற்கு. 
27.9192 தனங்களாகும்‌. சந்திரன்‌ வழங்கப்படும்‌ மாத 
மாகும்‌. (1௦01081 10041) (இரகணத்தின்போது பாம்பு 
விழுங்குவதாக நம்‌ நாட்டிலும்‌, பூதம்‌ (19௨200) விழுங்கு. 
வதாக மேல்மாடுகளிலும்‌ நம்பிக்கை இருந்து வந்தது.) 
18 வருட சுழற்சி காலத்தின்படி 
சூரிய சிரகணங்கள்‌ 
1992 -- ஆகஸ்ட்‌ 91 முழுகிரகணம்‌ 
1950 -- செப்டம்பர்‌ 72 ்‌ 


1968 -- செப்டம்பர்‌ 22 
1986 - அக்டோபர்‌ 8 


ட 


3 


வருடந்தோறும்‌ ஏற்படும்‌ கிரகணங்கள்‌ வருமாறு :- 
மொத்தம்‌ சூரியகரகணம்‌ சந்திரகிரகணம்‌ 


1960. 
1961 
1962 
1969 
1984 
1965 
1966 
1967 
1968 
1969. 
1970 
1971 


மே ॥ட டி 10 13 100 வூடி டி 01௦. 


ஜெ ஷ% 00 மேல. உழ ஷி 
120 ஓழுடில டுழ௫ு டம 


இரகணங்கள்‌ 81 


பூரண சூரிய கிரகணங்கள்‌ வானக்கலைத்‌ துறையில்‌ 
மது கவனத்தை அதிகமாகக்‌ கவர்ந்து வருகின்றன. சமீப 
காலத்தில்‌ ஐன்ஸ்டீன்‌ தொடர்பு நிலைக்‌ கொள்கை 
(39௨11ஈம1(ம 10௨௦19) பரிசோதனைக்கும்‌, இதனைப்‌ பயன்‌ 
யடுத்த ஆரம்பித்துள்ளனர்‌. 


ஈசூரியன்‌ போன்ற பொருள்‌ இணிவுள்ள இரகத்தி 
னருஇலே நட்சத்திரத்தின்‌ ஒனி செல்லும்பொழுது அதன்‌ 
சக்தி வாய்ந்த மண்டலத்தினால்‌ பாதிக்கப்பட்டு வளைந்து 
செல்கிறது. ஆகவே நாம்‌ பார்க்கும்‌ நட்சத்திரத்தின்‌ 
இடம்‌ யதார்த்த நிலைக்கும்‌ சிறிது மாறியே காணப்படு 
கிறது” என்று ஐன்ஸ்‌.ன்‌ கூறினார்‌. இவ்வித்தியாசம்‌ 
பற்றியும்‌ தெரிவித்தார்‌. 


இச்சோதனை வருமாறு : பூர்ண சூரிய இரகணம்‌ ஏற்படு 
வதற்கு வெகு நேரத்திற்கு முன்னாலும்‌, பூர்ண சூரிய 
இரகணத்தின்‌ போதும்‌ ௩ட்சத்திரங்களின்‌ படங்கள்‌ பீடிக்‌ 
கப்படுன்றன. இவைகக£ ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறோம்‌. 
பூர்ண சரகணத்தின்போது எடுக்கப்பட்ட படம்‌ சூரியணி 
னின்றும்‌ சிறிதளவு தள்ளிக்‌ காணப்படும்‌. ஐன்ஸ்டீன்‌ 
கொள்கையை ஆதரிப்பவர்கள்‌ இதனை ருசுவாகக்‌ 
கொண்டு வரவேற்கிறார்கள்‌, இவ்வாறு நட்சத்திரங்கள்‌ 
தள்ளிக்‌ காணப்படுவது அளவைக்‌ கவனித்தாலும்‌, தசை 
யைக்‌ கவனித்தாலும்‌ முரணின்றி இருப்பதில்லை. சராசரி 
கணக்கிட்டே பொருத்தம்‌ பற்றி முடிவுக்கு வரவேண்டி 
யிருக்கிறது. ஆகவே கிரகணம்‌ பற்றிய படங்கள்‌, 
ஐன்ஸ்டீன்‌ கொள்கையை ஊர்ஜிதம்‌ செய்வதாக இருக்‌ 
இறது. பல விஷயங்ககக்‌ கவணித்து நட்சத்திரங்கள்‌ 
தள்ளிக்காணப்படும்‌ காரணங்கக&£ ஆராயவேண்டும்‌. 


சந்திர கிரகணம்‌: சந்திர கிரகணமும்‌ பூர்ண சந்திர 
இரகணம்‌, அல்லது ஊன சந்திரசரகணமாக இருக்கும்‌. 
வா. 6 


82 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


பூமியின்‌ நிழலில்‌ சந்திரன்‌ வரும்பொழுது சந்திர கிரகணம்‌ 
ஏற்படுகிறது. பூமியின்‌ கிழல்‌ 9,00,000 மைல்‌ சீளமுள்ளது. 
பூமி வீசும்‌ நிழலின்‌ விட்டம்‌ 5,700 மைல்‌. ஆகவே 21/60 
மைல்‌ விட்டமுள்ள சந்திரன்‌ இந்த நிழலில்‌ வரும்பொழுத, 
பூரண சந்திர கிரகணம்‌ உண்டாகும்‌. பூரண இரகணம்‌ 
1 மணி 40 மிமிடங்கள்‌ வரை நீடிக்கலாம்‌. இக்கிழலின்‌ 
பகுதியைக்‌ கடந்து செல்வதைப்‌ பொறுத்து கிரகணம்‌ 
கீடிக்கும்‌. பல மணிநேரங்கள்‌ கூட இது இருக்கலாம்‌. பூமி 
வீசும்‌ நிழலின்‌ ஓரத்தில்‌ சந்திரன்‌ சென்றால்‌ ஊன சந்திர 
இரகணம்‌ ஏற்படும்‌. ஒரு வருடத்தில்‌ சந்திர கிரகணம்‌ 
இல்லாமல்‌ போகலாம்‌; இரண்டு அல்லது மூன்று 
சம்திர கிரகணங்கள்‌ ஏற்படலாம்‌. சூரிய கிரகணங்களின்‌ 
எண்ணிக்கையைவிட சந்திர கரகணங்களின்‌ எண்ணிக்‌ 
கைக்‌ குறைவு. கிரகணம்‌ ஏற்பட்டால்‌ பரவலாக வெகு 
தூரத்தில்‌ உள்ளவர்கள்‌ இக்‌ கரகணத்தைக்‌ காணலாம்‌. 
பூமியின்‌ மீது விழும்‌ சூரிய ஓளி நமது வாயுமண்டலத்‌ 
தினால்‌ சிதறப்படுவதால்‌ பூமியின்‌ நிழல்‌ முற்றிலும்‌ 
இருண்டதாக இராது. ஆகவே பூர்ணசந்திர கிரகணத்‌ 
தன்‌ போது, இவ்வாறு சிதறும்‌ ஒளி சந்திரனை அடைந்து 
தாமிர கிறத்துடன்‌ ஓளிர்கின்றது... பெளர்ணமியின்‌ 
போதே சந்திர கிரகணம்‌ ஏற்படும்‌. சந்திரனின்‌ அயன 
வீதி 5 டி.ஒரி சாய்ந்திருப்பதால்‌, பூமியின்‌ கிழலினின்றும்‌ 
முற்றிலும்‌ சந்திரன்‌ தள்ளிச்‌ சென்று விடலாம்‌ அல்லது 
புற நிழலில்‌ செல்லலாம்‌. பூமியின்‌ வடிவம்‌ வட்டமானது 
என்பது சந்திர கரகணத்தின்போது கிரூபிக்கப்படுகிறது. 
பூமியின்‌ முழுகிழல்‌ சந்திரன்‌ மீது பட்டு விலூச்‌ செல்லும்‌: 
பொழுது பந்தின்‌ வளைவு போன்ற வளைவை காம்‌ கன்கு 
காணமுடியும்‌. 
18 வருட சந்திரன்‌ சுழற்காலம்‌ (1,07௫௨2 8௨௦௦8) 
3840. பிப்ரவரி 37 ஊன.அரகணம்‌ 
3858 . பிப்ரவரி 27 


2 


1876 
3894 
1912 
1930. 
1948 


ரெகணங்கள்‌ 
மரர்ச்‌ 10. 
மார்ச்‌ 23 
ஏப்ரல்‌ ந 
ஏப்ரல்‌. 13 
ஏப்ரல்‌ 29 


10. நட்சத்திரங்கள்‌ 


கிர்மலமான ஆகாயத்திலே சந்திரனில்லாதபோது நாம்‌ 
உற்று கோக்இனால்‌ நட்சத்திரங்ககாக்‌ காணலாம்‌. நமது கண்‌ 
யார்வைக்கு சுமார்‌ 1500 அல்லது 2000 நட்சத்திரங்கள்‌ 
தெரியும்‌, வானம்‌ முழுவதிலும்‌ சுமார்‌ 6000 அல்லது 
7000 நட்சத்திரங்களிருக்கலாம்‌, ஆனால்‌ கரம்‌ எங்கிருந்து 
பார்த்தாலும்‌ இவற்றின்‌ பாதி அடிவானத்திற்கு அப்பாலும்‌ 
அடிவானத்திலும்‌ இருக்கும்‌, மங்கிய நட்சத்திரங்களைப்‌: 
பார்க்க முடியாது. இதனால்தான்‌ பழங்காலம்‌ முதற்‌ 
கொண்டு **வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது. 
கடற்கரை மணலை அளக்கமுடியாது”? என்று கூறிவருகருர்‌' 
கள்‌. றிய டெலிஸ்கோப்பு இருந்தாலும்‌, காம்‌ லட்சக்‌. 
கணக்கான நட்சத்திரங்களைப்‌ பார்க்கலாம்‌. 

சில மட்சத்திரங்கள்‌ அதிகப்‌ பீரகாசமுள்ளவையாக. 
இருக்கும்‌. இதனால்‌ இவை மிகப்‌ பெரியவையாகவும்‌, 
ஒளியுள்ளவையாகவும்‌, மக்கு அழுலுள்ளவையாகவும்‌ 
இருக்குமோ என்று ஆச்சரியப்படுஇிறோம்‌. நட்சத்திரத்தின்‌ 
பிரகாசத்தைக்‌ கொண்டு எதுவும்‌ கூறிவிட முடியாது. 
மிகப்‌ பிரகாசமுள்ள பீட்டல்‌ஜ5ஸ்‌ (164612௦086) ஓரையன்‌ 
நட்சத்திர கணத்திலுள்ளது. இது மிகவும்‌ தொலைவிலுள்‌ 
ளது. மிகப்‌ பெரியது. மிகப்‌ பிரகாசமுள்ள்‌ சிரியஸ்‌- 
(விர்ய6) நட்சத்திரம்‌ மிகவும்‌ ௮௬ல்‌ இருக்கறது. சூரியனை 
விட 90 மடங்கு பிரகாச முள்ளது. குரியனும்‌ ஒரு நட்சத்‌ 
திரமே, நமக்கு மிகவும்‌ அருகிலுள்ள நட்சத்திரம்‌ சூரியன்‌ - 
தான்‌. நட்சத்திரங்களும்‌ சூரியர்களே. சல குரியனை விடப்‌. 
பெரியவையாகவும்‌, சல சிறியவையாகவும்‌ உள்ளன. 
இவை சுய ஒளி மூலமே பிரகாசிக்கின்றன. இவை சுழன்ற 
போதிலும்‌ நமது கண்களுக்கு அவை ஒரே இடத்தில்‌: 
இருப்பது போலவே தோன்றும்‌. 


நட்சத்திரங்கள்‌ 85 


பகலிலும்‌ வானத்திலே நட்சத்திரங்கள்‌ இருக்இன்றன. 
பகலில்‌ ஈம்மைச்சுற்றிலுமுள்ள காற்றுமண்டலம்தான்‌ உண்‌ 
“மையில்‌ நட்சத்திரங்களை மறைக்கிறது. ஏனென்றால்‌ இக்‌ 
காற்று மண்டலம்‌ சூரிய வெளிச்சத்தைக்‌ கரத்து நாலா 
திக்குகளிலும்‌ பரப்புகிறது. கட்சத்திரங்களிலிருந்து வரும்‌ 
ஒளியைவிட இவ்வொளி அதிகமா யிருப்பதனால்‌ நட்சத்‌ 
தரங்களை நாம்‌ பகலில்‌ பார்க்க முடிவதில்லை. ஆகவே 
பகலிலும்‌ நட்சத்திரங்கள்‌ இருக்கன்றன என்பதை நாம்‌ 
மறந்துவிடக்‌ கூடாது. டெலிஸ்கோப்புகள்‌ வழியாகப்‌ 
பார்த்தால்‌ இவை ஈன்கு புலப்படும்‌. 


ரேட்சத்திரங்களை க்‌ கவனித்தால்‌ ௮வை *கண்ணிமைப்‌ 
பது” போலத்‌ தோன்றும்‌. அதாவது அவை விட்டு விட்டு 
ஒளிருன்றன. சில சமயங்களில்‌ அடி வானத்திலிருக்கும்‌ 
நட்சத்திரம்‌ வான வில்லின்‌ கிறங்களாகச்‌ சதறுகறது. ரி 
யஸ்‌ நட்சத்திரத்தை உதாரணமாகக்‌ கூறலாம்‌. நட்சத்திரங்‌ 
களின்‌ ஓளியான துஒரேமிலையிலில்லாமல்‌ சலனமடைசந்திருக்‌ 
கும்‌, வாயுமண்டலத்தினூடு செல்லும்போது இவ்விதம்‌. 
தோன்றுகிறது. 25 பூமியின்‌ அருகேயுள்ள வாயு மண்டலத்‌ 
தில்‌ எப்பொழுதுமே காற்று அலைகளின்‌ சுழற்‌? அதிக 
மிருக்கும்‌. உஷ்ணக்காற்று, குளிர்ந்தகாற்று இவற்றின்‌ சலன 
மும்‌ சேர்ந்து கலந்து ஈட்சத்திரங்களின்‌. ஓளியைப்‌ பாதித்து, 
விட்டு வீட்டு ஒனிரும்படி. செய்து, இவ்வகைத்‌ தோற்‌ 
றத்தை யளிக்கிறது. 

நாம்‌ ஆகாயத்தை உற்று நோக்கும்‌ பொழுது ஒன்று 
அல்லது சில கிரகங்கக£ப்‌ பார்க்கலாம்‌. இவை நட்சத்திரங்க 
எல்ல. இவை சூரிய ஒளியைப்பெற்று பிர திபலிப்பவையே- 
இவை *கண்‌ சிமிட்டுவதில்‌? பொதுவாக வானத்திலே ராச 
சக்கரத்தைச்‌ சுற்றியே காணப்படும்‌. புதன்‌, சுக்கரன்‌ 
செவ்வாய்‌, குரு, சனி ஆகிய 5 கிரகங்களே வெறும்‌ கண்‌ 
ஸணுக்குத்‌ தெரியும்‌. 


26. வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


வானத்திலே நட்சத்திரங்கள்‌ தாறுமாறாகச்‌ சிதறிக்‌ 
இடப்பது போலத்‌ தோன்றும்‌. ௩மது முன்னோர்கள்‌ இவந்‌ 
றைக்‌ கவனித்து சில ௩ட்சத்திரங்களைச்‌ சுற்றி உருவங்‌: 
ககரக்‌ கற்பித்துக்‌ கூறலாயினர்‌. இவற்றிற்குப்‌ பல பெயர்‌ 
கள்‌ இட்டார்கள்‌. இவையே கநட்சத்திரக்கணங்களாகும்‌. 
(0௦5911௧11௦) கம்‌ காட்டில்‌ துருவன்‌, சப்தரிஷி, அருந்ததி, 
இபி என்றெல்லாம்‌ பெயரிட்டார்கள்‌. மேலை நாடுகளிலும்‌ 
பலபெயர்கள்‌ வைத்திருக்‌ஒறார்கள்‌. இவை எவ்வாறு ஏற்பட்‌ 
டன என்று தெரியவில்லை. மெஸொப்பட்டோமியாவில்‌ 
தோன்றியிருக்கலாம்‌ என்று நம்பப்படுகிறது. விவிலிய 
நூலில்‌ கூறப்படும்‌ பீராணிகளின்‌ பெயராக இருக்கின்றன. 
புலி, யானை, காண்டாமிருகம்‌, முதலை முதலியவற்றின்‌ 
பெயர்கள்‌ காணப்படவில்லை. ஆகவே இந்தியா அல்லது. 
எ௫ப்து மாடுகளில்‌ தோன்றிய பெயர்களாக இல்லை. 
இரேக்க அல்லது ரோம தேசத்துப்‌ புராணக்‌ கதைகளில்‌ 
காணப்படும்‌ பெயர்களாக இருக்கின்றன. கி.பி. 1600-ம்‌ 
வருடம்‌ முதல்‌ சுமார்‌ 48 நட்சத்திரக்‌ கணங்களுக்கு இவ்‌: 
வாறு பெயரிடப்பட்டிருக்கின்றன. வட கோளத்திலுள்ள 
மூன்காலத்தவர்கள்‌, தென்‌ துருவப்‌ பிரதேசங்களிலுள்ள 
மட்சத்திரங்ககாப்‌ பார்த்திருக்கமாட்டார்கள்‌. ஆகவே 40: 
நட்சத்திரக்‌ கணங்களுக்கு நவீனப்‌ பெயர்களிட்டிருக்கறார்‌ 
டகள்‌. டெலிஸ்கோப்பு, கடிகாரம்‌ முதலிய பெயர்களிடப்‌ 
பட்டிருக்கின்றன. தற்சமயம்‌ மொத்தம்‌ 88 நட்சத்திரக்‌. 
கணங்கள்‌ உள்ளன. 

நட்சத்திரங்களின்‌ நிறமும்‌ ஒன்றுபோல இருப்பதில்லை... 
சிரியஸ்‌ கட்சத்திரம்‌ .8ீலம்‌ கலந்த வெண்மை கிறமாகவும்‌- 
*(8116-எ1ம்‌6௦) பீட்டல்கூஸ்‌, அண்டாரஸ்‌ கட்சத்திரங்கள்‌ 
சிவப்பாகவும்‌, கேபல்லா (0௨0811) கட்சத்திரம்‌ மஞ்சளாக 
வும்‌ தோன்றும்‌. நட்சத்திரங்களின்‌ உஷ்ண நிலைக்குத்‌ தக்க 
படி கிறங்கள்‌ மாறுபடுகின்றன. ௮2௧ உஷ்ணமுள்ள 
வையாக இருந்தால்‌ வெண்மை அல்லது நீலமாகவும்‌, உஷ்‌. 


நட்சத்திரங்கள்‌ 8 


ணம்‌ சிறிது குறைந்த நட்சத்திரங்கள்‌ ஆரஞ்சு அல்லது 
சிவப்பு கிறமாகவும்‌ தோற்றமளிக்கும்‌, மஞ்சளாகத்‌ தோன்‌ 
இம்‌ நமது சூரியனின்‌ உஷ்ண நிலை 11000 டி௫ரி பாரன்‌ ஹீட்‌. 

சில இருண்ட நட்சத்திரங்களும்‌ இருக்கின்றன. 
சிலவை குளிர்ந்து போதுமான ஒளியை வீசுவதில்லை. 
ஆகவே இந்‌ நட்சத்திரங்களைப்‌ பார்க்க முடியாது. இப்படி 
சிவப்பு 8ழ்க்‌ கதிர்‌ படப்பிடிப்பு மூலம்‌ (1௭ 11840௦0 104௦- 
ஜாஹற்ர) இவை தெரியவருகின்றன. மற்றும்‌ கில நட்சத்‌ 
'இரங்கள்‌ இப்‌ படப்பிடிப்பிற்கும்‌ புலப்படாமல்‌ ஆகர்ஷ்ண 
சக்தியினால்‌ மற்றொரு நட்சத்திரத்தை இழுப்பதன்‌ மூலம்‌ 
தெரியவருகிறது. இவ்வாறு தெரியாத காரணத்தினால்‌ ௮து 
மற்றொரு ரகமாக இருக்கக்‌ கூடுமோ என்று சிறிதுகாலம்‌ 
விவாதம்‌ ஈடைபெற்றது. ஆனால்‌ வானக்‌ கலைஞர்கள்‌ 
மற்றொரு ரகம்‌ இருக்கறது என்பதைத்‌ துணிந்து கூறாம 
லிருக்கிறர்கள்‌. த்‌ 

நட்சத்திரங்கள்‌ ஏன்‌ ஒளி வீசுகின்றன? என்ற 
கேள்விக்கு விடையளிப்பது சுலபம்‌. ஆனால்‌ அவை 
லட்சக்கணக்கான வருஷங்களாக எவ்வாறு உஷ்ண 
முள்ளவையாக இருந்து ஒளிவீச முடியும்‌ என்று கேட்டால்‌, 
'இதற்கு வீடையளிப்பது கஷ்டம்தான்‌. வானக்‌ கலைஞர்கள்‌ 
இதுபற்றி இன்னும்‌ தெரிந்துகொள்ள முடியவில்லை. 

நட்சத்திரங்களின்‌ நூரம்‌ : நட்சத்திரங்கள்‌ பூமியிலிருந்து 
எவ்வளவு தாரத்தில்‌உள்ளன? மக்கு மிகவும்‌ அரு லுள்ள. 
நட்சத்திரம்‌ சூரியன்‌ என்பதைக்‌ கவனித்தோம்‌. இது 
பூமியிலிருந்து 9 கோடியே 50 லட்சம்‌ மைல்‌ தூரத்தி 
லுள்ளது. ஒரு மைலைக்‌ குறிக்க ஒரு அங்குலம்‌ என்ற 
அளவுகோலை வைத்துக்கொண்டால்‌இதை வரைந்துகாட்ட 
ச மைல்‌ கிளத்திற்குக்‌ கா௫ிதம்‌ வேண்டும்‌. ஆரம்பத்தில்‌ 
நட்சத்திரங்களின்‌ தாரத்தை மதிப்பிடுவதற்கு எடுத்துக்‌ 
கொண்ட பல முயற்சிகள்‌ தோல்வியுற்றன. 1995-ம்‌ 


98 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


ஆண்டில்தான்‌ முதன்‌ முதலாக ஈட்சத்திரங்களின்‌ தூரங்‌: 
களை மதிப்பிட்டனர்‌. மூன்று வானக்‌ கலைஞர்கள்‌ தனித்‌ 
(தனியாக முயன்று வெற்றிபெற்றனர்‌. சூரியனுக்கு அடுத்த 
படியாக அருகிலுள்ள நட்சத்திரம்‌ 26 லட்சம்‌ கோடி 
(26 81114௦, 781111௦0) மைல்கள்‌ தாரத்திலுள்ளது; அதா 
வதுசூரியனை வீட 3 லட்சம்‌ மடங்குஅதிகதாரத்திலிருக்கறது 
என்று கூறலாம்‌. ஆகவே இவ்வளவு ஏண்ணிக்கை மைல்‌ 
௧&ர அலூடஒருதகுந்தஅளவுகோலைக்கண்டுபிடிப்பது௮வ 
சியமாகிறது, இதற்காக ஓளிவருடம்‌ என்ற அலகு (014) 
கிர்ணயிக்கப்பட்டது. அதாவது விகாடிக்கு /,86,000 மைல்‌ 
வேகத்தில்‌ செல்லும்‌ ஒளியானது ஒரு வருடத்தில்‌ எவ்‌ 
வளவு தாரம்‌ செல்லுமோ அவ்வளவு தூரம்‌ என்பது 
பொருள்‌. இந்த அளவுகோலை உபயோடத்துக்‌ கவனித்‌. 
தால்‌ பூமிக்கு மிகவும்‌ சமீபத்தில்‌ உள்ள நட்சத்திரம்‌ 
(சூரியன்‌ நீங்கலாக] 4.4 ஓளி-வருஷ தூரத்தில்‌ உள்ளது. 
சிரியஸ்‌ நட்சத்திரம்‌ 8.6 ஒளி-வருஷ தூரத்திலும்‌, இக்னி 
[0ஜம்‌) 1/ ஓளி வருஷத்திலும்‌ உள்ளது. மற்றும்‌ நட்சத்‌ 
தரங்கள்‌ நூறு, ஆயிரம்‌ அல்லது லட்சக்‌ கணக்கான ஓளி 
வருஷங்களுக்கும்‌ அப்பால்‌ உள்ளவை. 

நட்சத்திரத்தின்‌ பிரகாசம்‌: நட்சத்‌இரத்தின்‌ பிரகாசத்தைக்‌ 
குறிப்பிட சில அளவுகள்‌ (௨தாம்‌$ம06) காணப்படு 
இன்றன. 2-வது அளவைக்‌ குறிப்பது 3-வது அளவைவிட 
2.5 மடங்கு அதிகப்‌ பிரகாசமுள்ளது.. இவ்வாறே இந்த 
அளவுகோல்‌ இருக்கும்‌. முதலாவது அளவு நட்சத்திரம்‌ 
10. மடங்கு 6-வது அளவுள்ளதைவீட பிரகாசமுள்ளதாக 
இருக்கும்‌, மது கண்‌ பார்வைக்கு .மங்கலாகத்‌ 
தோன்றும்‌ நட்சத்திரம்‌, நமக்கு பிரகாசமுள்ளதாகத்‌ 
தோன்றும்‌ நட்சத்திரத்தைவிட ௮இகப்‌ பிரகாசமுள்ளதாக 
இருக்கலாம்‌. தூரம்‌ செல்லச்‌ செல்ல பிரகாசம்‌ குறைவதே 
இதற்குக்‌ காரணம்‌. துருவ நட்சத்திரம்‌ (1018719) 2-வது 
அளவுள்ளது. முதல்‌ அளவைவிட அதிகப்‌ பிரகாசமுள்ள 


௩ட்சத்‌இரங்கள்‌ 8. 


நட்சத்திரங்கள்‌ பூஜ்யம்‌ (0) அல்லது கழித்தல்‌ குறியுடன்‌. 
(1008) காணப்படும்‌. இவ்வாறு பார்த்தால்‌ சுக்கரன்‌--4 
என்று குறிப்பிடப்படும்‌. இது 6-வது அளவு (60% 
ரா உஜார்$00௦) கட்சத்திரத்தைவிட 10,000 மடங்கு அதிகப்‌ 
பிரகாசமுள்ளது. இதுவே ௩மது பார்வைக்கு மிகவும்‌ மங்க 
லானது. இவ்வாறு பார்த்தால்‌ சூரியன்‌ அளவு--27 என்று 
குறிப்பிடலாம்‌. 


கீழ்க்கண்ட அட்டவணையில்‌ சில விவரங்களைக்‌ காணலாம்‌ 


நட்சத்திரத்தின்‌ நட்சத்திரக்‌ அளவு தூரம்‌ 
பெயர்‌ கணம்‌ ஒவிவருஷவ்களில்‌ 
சிரியஸ்‌ கரனிஸ்மேஜர்‌- 1.6 8.6 
ஆல்பா செஞ்சுராய்‌ சென்டார்‌ 0.7 44 
வேகா லிரா 0.1 26 
ஆர்க்டரஸ்‌ பூடிஸ்‌ 0.2 98 
-ரிஜல்‌ ஓரையின்‌ 0.9 540. 
புரோஸியன்‌ கானிஸ்மைனர்‌ 0.5 17 
-ஸ்வைகா விர்கோ 7௮ 720 
அண்டாரஸ்‌ ஸ்கார்பியஸ்‌ ச்சி 250 
டெனெப்‌ சிக்னஸ்‌ 1/4 400 
ரெகுலஸ்‌: லியோ க 67 


அளவு (1ரீகஜர்நமம6) 6 ட 4 [ 2 2 
பிரகாசம்‌ 1-2 6% 16 40 /00 
,ஹிபார்கஸ்‌ (200 ௦? 2.0.) நட்சத்திரங்களை 6 
வகைகளாக வெறும்‌ கண்ணுக்குத்‌ தோன்றுவதைப்‌ 
பார்த்துப்‌ பிரித்தார்‌. மிகவும்‌ பிரசகாசமுள்ளவை 1-வது 
பிரிவிலும்‌ மிகவும்‌ மங்கலானதை 6-வது பிரிவிலும்‌ வைத்‌ 
தச்‌. முதல்‌ வகுப்பு கட்சத்திரம்‌ முதல்‌ அனவு (1-்‌ 
ஸகஹறர்ம006) மட்சத்திரம்‌ என்று டெலிஸ்கோப்பு கண்டு 
பிடிக்கப்பட்ட பின்னும்‌ கூறப்படுகிறது. இவ்வாறு வகுப்பு 
-களாகப்‌ பிரிக்கும்‌ முறையே கையாளப்பட்டது. மேலும்‌ 
7 


90 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


பிரகாசமுள்ள நட்சத்திரம்‌ பூஜ்யம்‌ (0) வகுப்பிலும்‌ அதற்கு. 
அதிகமான பிரகாசமுள்ளவை--/ (கழித்தல்‌ அடையாளத்‌ 
துடன்‌) வகுப்பிலும்‌ மேலும்‌--2 என்று தொடர்ந்து பிரிக்கப்‌ 
பட்டன. 

நிறமாலையாகுபாடு: நட்சத்திரங்களின்‌ மிறமாலைப்பாகு. 
பாட்டைப்‌ பொறுத்து நட்சத்திரங்கள்‌ 7 தொகுதிகளாகப்‌ 
பிரிக்கப்படுகன்றன. குறைந்த உஷ்ணமுள்ள நட்சத்திரங்‌ 
களின்‌ நிறமாலையில்‌ சாதாரண ரசாயனக்கூட்டுப்‌ பொருள்‌ 
கள்‌ காணப்படுஇன்றன. (சூரியன்‌ நிறமாலை ஆராய்ச்சியைச்‌ 
செய்தவர்பிரான்‌ ஹாபர்‌ (1120010121 814). உஷ்ணம்‌ 
அதிகமாக இருந்தால்‌ சில சல மூலக்கூறுகளைப்‌ பற்றியே 
தெரிஒறது. இவ்வாறு ஆயிரக்‌ கணக்கான மூலக்கூறுகளை த்‌ 
தொகுத்து நட்சத்திரங்கள்‌ 0, , &, 1, 0, 15, 1 என்ற்‌ 
தொகுப்புகளாகப்‌ பிரிக்கப்படுகன்றன. ஒவ்வொரு பிரிவி 
ஓம்‌ (0 உட்பிரிவுகள்‌ &0, 18, 05 என்பன போன்று. 
உண்டு. நட்சத்திரங்களில்‌ 99 சதவீதம்‌ இப்பிறிவுகளில்‌ 
அடங்கிவிடும்‌. 7 தொகுப்புகளில்‌ அடங்காதவற்றை 
9,%,3, 5 என்ற 4 பிரிவுகளில்‌ சேர்க்கிறார்கள்‌. 


கிறமாலையிலிருந்து நட்சத்திரங்களின்‌ ரகசியங்களை 
அறிஒறோம்‌. அதாவது அதல்‌ காணப்படும்‌ மூலகங்களை த்‌ 
தெரிர்துகொள்கிறேோம்‌. இணி இங்சிற மாறுதலின்‌ ரகசியங்‌ 
௧௭௯௭ எவ்வாறு கண்டுபிடித்து விளக்குகறார்கள்‌ என்பதைக்‌ ' 
கவனிப்போம்‌. 

சர்‌ ஐஸக்‌ நியூட்டன்‌ 7 நிறங்களாலான வட்டத்தட்‌ 
டைச்‌ சுழற்றி வெண்மையாகக்‌ காணப்படுவதைத்‌ தெரி 
-வித்து இதுபோன்று சூரியன்‌ ஒளிக்கதிர்‌ 7 நிறங்களா 
லானது.என்பதை விளக்கினார்‌. பின்பு 1814-ம்‌ ஆண்டில்‌ 
"ஜோஸப்‌ பிரான்‌ ஹாபர்‌ (7௦850 1ர20று௦180) என்பவர்‌ 
சூரியனது கிறமாலைபற்றிய ஆராய்ச்சியில்‌ இறங்கனார்‌. 
அிறமாலையில்‌ பல கருப்புக்‌ கோடுகள்‌ (௨1 110௦8) காணம்‌ 


நட்சத்திரங்கள்‌ 9. 


படுவதைப்‌ பற்றி விளக்கிக்‌ கூறினார்‌, ஆகவே இவற்றிற்கு... 
பிரான்‌ ஹாபர்‌ கோடுகள்‌ என்று பெயரிட்டார்கள்‌. மேலும்‌ 
இதனை இர்ஷாப்‌ (1817011௦14) புன்ஸன்‌ (000880) ஆகிய 
இருவரும்‌ விளக்கினார்கள்‌. சூரிய மையத்தைச்‌ சுற்றி 
யிருக்கும்‌ உஷ்ணமுள்ள வாயு மண்டலப்‌ பகுதியில்‌ பல 
மூலகங்கள்‌ இருக்கின்றன. சூரியனது உட்பகுதியிலிருந்து : 
வரும்‌ வெண்மைகஅிற ஒளியானது இவ்வாயுக்களின்‌ 
வழியாக வருஇன்றது. அப்பொழுது இவற்றையொத்த 
ரசரயன குணமுள்ள பொருள்களின்‌ குறிப்பிட்ட அலை 
கீளங்களை இவை உட்டுரஇத்துவிடுகன்றன. ஆகவே : 
இவ்வாயுக்களையே சுருப்புக்‌ கோடுகள்‌ காட்டுகின்றன. 


எனவே நமக்குத்‌ தெரிந்த கலகங்களின்‌ கிறமாலையை 
சூரியன்‌ அல்லது  மட்சத்திரங்களின்‌ கிறமாலையுடன்‌ 
ஒப்பிட்டுப்பார்த்தால்‌, சூரீயனில்‌ ௮ல்லது நட்சத்திரங்களில்‌ 
காணப்படும்‌ மூலகங்கள்‌ (1012702018) பற்றிக்‌ கூறிவிடலாம்‌. 
இவ்வாறு ஒப்பிட்டுப்‌ பார்த்ததில்‌ குரியனில்‌ 65 மூலகங்கள்‌ 
இருப்பது தெரிய வந்தது. முக்கியமானவை, கால்ஸியம்‌, 
அயம்‌, சிலிகான்‌, கார்பன்‌, நைட்ரஜன்‌, ஸைட்ரஜன்‌, 
ஹீலியம்‌. 

(இக்‌ கிறமாலையிலிருந்து நட்சத்திரங்களின்‌ மற்ற 
ரகசியங்களும்‌ நமக்குத்‌ தெரியவருகின்றன. அதாவது ஒரு 
நட்சத்திரம்‌ நம்மை கோக்‌இக்‌ € ழிறங்கி வருகிறதா அல்லது 
தூரத்தில்‌ சென்று கொண்டிருக்கிறதா என்பதை அறிய 
லாம்‌. கம்மை நோக்க வந்துகொண்டிருந்தால்‌ உட்கிர௫க்‌ 
கும்‌ கருப்புக்கோடுகள்‌ ஊதா (110164) கிறத்தை நெருங்கும்‌- 
அது தாரத்தில்‌ சென்று கொண்டிருந்தால்‌ இக்‌ கோடுகள்‌ 
சிவப்பு நிறத்தை நெருங்கும்‌ (15௦6 81ம்‌70). அவ்வாறு: 
கெருங்கும்‌ அல்லது தாரச்செல்லும்‌ வேகத்தைப்பொறுத்து- 
'இந்த அளவு இருக்கும்‌. இதிலிருந்து நொடிக்கு எவ்வளவு 
மைல்‌ வேகத்தில்‌ அந்த நட்சத்திரம்‌ நெருங்குகிறது அல்லது 


92 வானத்‌இன்‌ வண்ணக்கோலம்‌ 


வில௫ச்‌ செல்கிறது என்பதை அறியலாம்‌. இதனை டாப்ளர்‌ . 
விக£வு (100றற1௦0 618604) என்று கூறலாம்‌. 

கம்மை நோக்க நெருங்கும்‌ ஒரு ரயிலின்‌ ஊதலை 
இதற்கு ஒப்பிடலாம்‌. ரயில்‌ நெருங்கனால்‌ அதன்‌ ஊதல்‌ 
சப்தம்‌ ஒரு ஸ்தாயியில்‌ (11501) கேட்கும்‌. ரயில்‌ கடந்து 
சென்று விட்டால்‌ அந்த ஸ்தாயி குறைந்துவிடும்‌. இதைப்‌ 
போலவே நட்சத்‌தரத்‌இலிருந்து வரும்‌ ஓளி நிறமாலையில்‌ 
அது நெருங்குவதை அல்லது விலூச்‌ செல்வதைப்‌ 
பொறுத்து மிறமாலைக்‌ கோடுகள்‌ மேலே குறிப்பிட்டவாறு 
மாறுபடுகின்றன. இவ்வாறு அருகில்‌ காணப்படும்‌ ௩ட்சத்‌ 
'திரங்கள்‌ நேருங்குகன்றனவா, அல்லது விலூச்‌ செல்கின்ற. 
னவா என்று தெரிந்து கொள்ளலாம்‌.. ஹெர்குலஸ்‌ நட்சத்‌ 
(திரக்‌ கணத்தை நோக்க சூரியன்‌ விநாடிக்கு 12 மைல்‌ 
வேகத்தில்‌ நெருங்குவதாகக்‌ காண்‌டுரோம்‌. 

இம்கிறமாலை காட்டியிலிருந்து (80௦0208006) ஈட்சத்‌ 
திரங்களின்‌ உஷ்ண அளவையும்‌ தெரிந்து கொள்ஒறேோம்‌. 
அதிக உஷ்ண முள்ளவை வெண்மை அல்லது நீலம்‌ கலந்த- 
வெண்மையுடன்‌ காணப்படும்‌. இதன்‌ கிறமாலை எனிதாக 
இருக்கும்‌. மிகவும்‌ குளிர்ந்த நட்சத்திரத்தின்‌ நிறமாலை சிவப்‌ 
பாகவும்‌, சிக்கலுள்ளதாகவும்‌. இருக்கும்‌. 

பெருகிய நட்சத்திரங்கள்‌: (நரீய]4ற1ச 84818) பல நட்சத்‌ 
திரங்கள்‌ ஒன்று சேர்ந்து ஒரு ஈட்சத்திரம்‌ போன்று தெரி 
யும்‌. டெலிஸ்கோப்பு மூலம்‌ பார்த்தால்‌ இவை அநேக 
நட்சத்திரங்கள்‌ என்று தெரியவரும்‌. இவை நெருங்கியே 
இருக்கும்‌. சிக்னஸ்‌ நட்சத்திரக்‌ கணத்திலுள்ள பீட்டா 
(092௨) கட்சத்திரம்‌ இரண்டு நட்சத்திரங்கள்‌ சேர்த்தது. 
பெரிய நட்சத்திரம்‌ மஞ்சள்‌ கிறமாகவும்‌ (170ஐக௫) இறிய 
நட்சத்திரம்‌ மயில்‌ கழுத்து நீல நிறமாகவும்‌ இருக்கும்‌. 
அகேகமாக இரண்டு நட்சத்திரங்களும்‌ வெவ்வேறு வர்ண 
“மூள்ளவையாக இருக்கும்‌. சல நட்சத்திரங்கள்‌ ஒரே கிற 
முள்ளவையாக இருக்கும்‌, 


நட்சத்திரங்கள்‌ , 08- 


மற்றப்‌ பெருகிய மட்சத்‌தரங்களின்‌ எண்ணிக்கை 
வெகு சிலவாகும்‌. சூரியன்‌ நெபுலாவிலுள்ள நட்சத்திரத்‌ 
தொகுதியை இங்கே குறிப்பிடலாம்‌. 


இரட்டை நட்சத்திரங்கள்‌: (940௨07 ௦1 ]ஸர்ரு கால) ஈட்‌ 
சத்திரங்களுள்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு இரட்டை ஈட்சத்திரங்‌ 
களாகும்‌. இவை ஓன்றை யொன்று சுற்றி வருகின்றன. 
ஒரு சிலவற்றை டெலிஸ்கோப்பு உதவியில்லாமலே பார்க்க 
லாம்‌. டெலிஸ்கோப்பு மூலம்‌ பல நட்சத்திரங்கள்‌ தெரிய 
வரும்‌.  காஸ்டர்‌ (கே) நட்சத்திரக்‌ கணத்திலுள்ள 
ஜெமினி (கோயம்‌) இரட்டை ஈட்சத்‌திரமாகும்‌: இதை 
வெகு காலம்‌ ஆராய்ந்து வந்திருக்கறார்கள்‌. 1968-ம்‌ ஆண்‌ 
டில்‌ இவை ஒன்றை யொன்று மிகவும்‌ கெருங்‌இவரும்‌. பெர்‌ 
ஸியஸ்‌ டிட்சத்திரக்‌ கணத்திலுள்ள ஆல்கால்‌ (&1ஐ01] நட்‌ 
சத்திரத்தைக்‌ கூறலாம்‌. இந்‌ நட்சத்திரத்தின்‌ ஒளி சல 
சமயம்‌ மிகவும்‌ பிரகாசித்து பிறகு மங்கி, மீண்டும்‌ பிரகாச 
மடைகஇன்றது. 2 தினங்கள்‌ 20 மணி 48 நிமிட நேரத்தில்‌ 
மாற்றம்‌ ஏற்படுகிறது. இவ்‌ வி௫த்திரமான தோற்றம்‌ 
பற்றி விஞ்ஞானக்‌ கலைஞர்கள்‌ ஆராய்ந்து வந்தார்கள்‌. இப்‌ 
பூதிர்‌ வெகுகாலம்‌ விளங்காமலே இருந்தது. அராபியர்‌ 
இம்‌ நட்சத்திரத்தைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ கிற 
மாலை காட்டி மூலம்‌ இப்புதர்‌ தெளிவாயிற்று. ஆல்கால்‌ 
இரட்டை நட்சத்திரமாகும்‌. ஒன்று மிகவும்‌ பிரகாசமுள்‌ 
ளது. மற்றொன்று அவ்வளவு பிரகாசமின்றி இருண்டது. 
இதனை டெலிஸ்கோப்பு உதவியால்கூடப்‌ பார்க்கமுடியாது. 
இக்‌ நட்சத்திரங்கள்‌ ஒரு புவி-ஈர்ப்புத்‌ தானத்தை (ஜொர்சா 
௦1 ஜர்‌] சுற்றி.ஓன்றையொன்று சுழன்று வருகின்றன. 
இருண்ட நட்சத்திரம்‌ பீரகாசமான நட்சத்திரத்தின்‌ முன்‌,. 
அதற்கும்‌ பூமிக்குமிடையே வரும்பொழுது அரைகுறையாக. 
மறைக்கிறது, இதனாலேயே பிரகாசமான ஈட்சத்திரத்தின்‌ 
ஒளி மங்‌இப்‌: பின்‌ பிரகாசமடைகிறது. ட 


“நிக்‌ வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


*பிக்‌ டிப்பர்‌”. (3%த நிழ்றறன) என்ற கஈட்சத்திரத்தின்‌ 
- வளைவிலுள்ள மிஸார்‌ (111287) நட்சத்திர த்திற்கு மற்றொரு 
இரண்டை ஃட்சத்திரமுண்டு. ஆகவே மங்கலாகத்‌ 
தெரியும்‌. 

மரறுமட்டு ஒனி வீசும்‌ நட்சத்திரங்கள்‌: மாறுபட்டு ஒளி 
. வீசும்‌ நட்சத்திரங்களும்‌ (7 ஜுர்கம16) உண்டு. இவைகளைத்‌ 
துடிக்கும்‌ நட்சத்திரங்கள்‌ (1119811த 34௧8] என்றும்‌. 
கூறலாம்‌. பல நட்சத்திரங்கள்‌ வெடிக்கும்‌ நட்சத்திரங்கள்‌ 
அல்லது நோவாக்களாகும்‌. சில நட்சத்திரங்கள்‌ இடீ 
ரென்று 1,00,000 மடங்கு பிரகாசமடைந்து பின்பு மங்கி 
விடுகின்றன. இல, குறிப்பிட்ட காலத்திற்‌ கொருமுறை 
அல்லது ஓழுங்குமுறையின்றி மாறுபடுகின்றன. ல 
சிவப்பு நட்சத்திரங்கள்‌ 4 முதல்‌ 10 ஏண்வரை அளவுள்‌ 
ளன (8 ௩௦ 10 நரீஜஜறர்டம0௦8) என்று மதிப்பிடப்படு 
இன்றன. 

உதாரணமாக ஸீடஸ்‌ (08408) நட்சத்திரக்‌ கணத்தி 
லுள்ள மிரா (1817௨) என்ற நட்சத்திரத்தைக்‌ கூறலாம்‌. 
இது பற்றி 300 வருடங்கள்‌ கவனித்து வந்தனர்‌. சுமார்‌ 
990 இனங்களில்‌ இம்‌ நட்சத்திரம்‌ அதிகப்‌ பிரகாசமுள்ள 
2-வது அளவிலிருந்து (30 ரகதார்ர்மம்9) குறைந்த பிர 
காசமுள்ள 40-வது அளவிற்கு மாறுதல்‌ அடைகின்றது. 
சுமார்‌ 5 மாதங்களுக்கு இதனை வெறும்‌ கண்களால்‌ பார்க்க 
முடியாது. பிரகாசமாக இருக்கும்‌ பொழுது 975 மடங்கு 
அதிகப்‌ பிரகாசமுள்ள தாகத்‌ தோன்றுவது. 


சிபியட்‌(0221610) கட்சத்திரங்கள்‌, குறிப்பிட்ட காலம்‌ 
விட்டு மாறி மாறிப்‌ பிரகாசிக்கின்றன. ௬மார்‌ 7 தினங்‌ 
“ளுக்கு ஒருமுறை துருவ ஈட்சத்திரத்தின்‌ பிரகாசம்‌ மாறுத 
-லடைகன்றது. டெல்டா சிபியை (44௨ ஜேறங்ஸ்‌) என்ற 
நட்சத்திரம்‌ முழுதும்‌ மாறுதலடைய 93 தினங்களாஒன்றன. 
நான்கு இனங்களில்‌ இதன்‌ பிரகாசம்‌ மங்குஒறது; பின்பு 


கட்சத்திரங்கள்‌ இத்‌. 


துரித வேகத்தில்‌ பிரகாசமடைந்து 1] இனங்களில்‌ அதிக 
ஒளி வீசுகின்றது. இவ்வாறு மங்கிப்‌ பிரகாசமடையும்‌ 
காலம்‌ நட்சத்திரங்களுக்குத்‌ தகுந்தவாறு வேறுபடுகின்றது. 
சில மணி நேரம்‌ முதற்கொண்டு, இரண்டு மாதங்கள்‌ 
வரை காலவரையறை குறிப்பிடலாம்‌. 





புது நட்சத்திரங்கள்‌ : ஈட்சத்திரமே இல்லாத இடங்‌ 
களில்‌ புதிய நட்சத்திரங்கள்‌ (11௭ 84௧7௨) தோன்றும்‌. 
இவை புதிய நட்சத்திரங்கள்‌ (1 81௧75) அல்லது 
நோவாக்கள்‌ (1107௧6) என்று அழைக்கப்படுகின்றன. 
இவை தோன்றும்‌ காரணம்‌ தெரியவில்லை. ஒரு வேளை 
கொந்தளிப்பு காரணமாக அவை தோன்றலாம்‌. 
இவை இடீரென்று பிரகாசமடை ந்து சிறிது காலத்திற்குப்‌. 
பின்‌ படிப்படியாக மய்க விடலாம்‌. சிலவேளை முழுதும்‌ 
மறைந்துவிடும்‌, சல வேளையில்‌ மிகவும்‌ மங்கலாகவே 
இருக்கும்‌. இ.பி. 1578-ல்‌ டைகோ பிராகி இவ்வாறு ஒரு 
மட்சத்திரத்தையும்‌, 1604-ம்‌ ஆண்டில்‌ கெப்ளர்‌ ஒரு சட்‌ 
சத்திரத்தையும்‌ கண்டார்கள்‌. அவர்களுடைய பெயர்களே 
இக்‌ ஈட்சத்திரங்களுக்கு இடப்பட்டன. அதன்‌ பின்னும்‌ 
பல புதிய.மட்சத்திரங்கள்‌ காணப்பட்டன. 1986-ல்‌ ௮கு- 
லே [ம 368 &டார்‌1௧௨). ஸஜிட்டாரி (௨2161), 1929-ல்‌ 
மானோஸரோடிஸ்‌ (7 680 380%00௦70118) 1942-ல்‌ பப்‌ 
பிஸ்‌ (01. நஹறம்‌) /946-ல்‌ கரோனே போரியாலிஸ்‌ 
(0௦008௦ 13௦ர4௧115) 1950-ல்‌ லாஸர்டே (09% 1,௨௦௦௩18௦) 
மட்சத்திரங்கள்‌ தோன்றின. இப்பொழுது ரேடியோ ஈட்‌ 
சத்திரங்களையும்‌ விஞ்ஞானிகள்‌ கண்டுபிடித்து வருகின்‌ 
தினர்‌. 

நெயுனக்கள்‌: நட்சத்திரங்களாக 'இல்லாமல்‌.வானத்தில்‌ 
வெண்‌ மேகங்கள்‌ போலத்‌ தோன்றும்‌) இவற்றை கெபு 
லாக்கள்‌ (1[ஸ்ய1௧௦) என்று கூறுகிறூர்கள்‌.. இவற்றில்‌ 
சுருள்‌ வடிவ நெபுலா (8௨1), மோதிரவடிவ நெபுலா, வடி. 


96 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


வில்லாத நெபுலாக்கள்‌, இருண்ட நெபுலாக்கள்‌ . (08% 
௦௦01௨௦) எனப்‌ பலவகைகள்‌ உண்டு. 


ஆகரய கங்கை: ஆகாய மத்தியரேகையை (6188(18] 
601201) அடுத்து பெரிய ஒளிப்பட்டையொன்று (௪ல1ஊர 
காணப்படுகிறது. இதனைத்தான்‌ மாம்‌ ஆகாய கங்கை 
(கய எவ) என்று கூறுகிறோம்‌. இது எண்ணிறந்த. 
கட்சத்திரங்களடங்கிய ஈட்சத்திர மண்டலமாகும்‌. இதில்‌ 
ஒன்றே ௩மது சூரியன்‌. முதன்‌ முதலில்‌ டெமாக்ரிடஸ்தான்‌ 
இது வெகு தொலைவிலுள்ள று ஈட்சத்திரங்கள்‌ அடங்கிய: 
ஒளிப்பட்டை என்றுகூறினார்‌. விஞ்ஞானம்முன்னேற்றமடை 
யாதகாலத்தில்‌அவர்‌ அனுமானித்ததுபின்னால்ருசுவாயிற்று. 
கலீலியோ டெவிஸ்கோப்பைக்‌ கண்டுபிடித்தபின்‌, ஆகாய 
கங்கையின்‌ மர்மம்‌ புலனாயிற்று, ஆகாயத்தில்‌ இந்த நட்சத்‌ 
திர மண்டலம்‌ ஒரு கண்ணாடி வில்லையைப்போன்று அமைம்‌ 
'திருப்பதைக்‌ கண்டார்கள்‌. இந்த ஒளிப்பட்டையில்‌ ஈமது 
சூரியன்‌ மத்தியில்‌ இல்லை. மத்‌இயிலிருந்து சுமார்‌ 30,000. 
ஒளி வருஷத்திற்கு விலஒயே சஜிட்டாரியஸ்‌ (88215481௨8) 
நட்சத்திரக்‌ கணத்தை நோக்க இருக்கறது. இவ்வாறு 
நமக்குத்‌ தென்படும்‌ நட்சத்திர மண்டலத்தின்‌ , விட்டம்‌ 
சுமார்‌ 1,00,000 ஒனி-வருடங்களாகும்‌. 

சுமார்‌ 170 வருடங்களுக்கு முன்னால்‌ வில்லியம்‌ 
ஹெர்ஷல்‌ (18111௨௯ 7757501௦51) என்கிற விஞ்ஞானி: 
இந்த நட்சத்திர மண்டலம்பற்றி முறையாக ஆராயத்‌ 
தொடங்கினார்‌. வானத்தின்வடபகுதியிலேவட துருவத்திற்கு 
30 டிகிரிக்கு அப்பால்‌, காஸியோபியா, பெர்ஸியஸ்‌, ஆரிகா 
கட்சத்திரக்‌ கணங்களின்‌ வழியாக டாரஸ்‌ (ரஸா) 
கொம்புகள்வரை செல்கின்றது. பின்பு, ஜெமினி, 
மானோஸிரஸ்‌ வழியாக, ஆர்கோ வரையும்‌, சதர்ன்கிராஸ்‌ 
செண்டாரின்‌. பாதம்‌ வரையும்‌ செல்கிறது. 
இங்கு இரு பிரிவுகளாகப்‌ பிரிந்து மிகவும்‌ பிரகாசம்‌. 


நட்சத்திரங்கள்‌ 9 


பொருக்திய பிரிவு ஆரா, ஸ்கார்பியோ, அகுலாஸிக்னஸ்‌ 
வழியாகச்‌ சென்று மற்றொரு பிரிவுடன்‌ சேர்வதுபோலத்‌ 
தோன்றுறெது. இவ்வொளிப்‌ பட்டையின்‌ மத்திய பாகம்‌ 
வரனத்திலே தெற்கே இருப்பதால்‌ இங்குள்ள இப்பகுதி 
மிகவும்‌ பிரகாசமுள்ளதாய்‌ இருக்கிறது. பின்னால்‌ பார்காடு 
(கக) ஆராய்ச்சி நடத்தியதில்‌, இப்பிரிவுகளிடையே 
மறைந்திருக்கும்‌ மத்திய கருப்புப்‌ பகுதி (௦௦௨1 8808) தாள்‌ 
புகையினாலும்‌ வாயுக்களாலும்‌ நிறைந்திருப்பதாகவும்‌, 
ஆகவே இவற்றிற்குப்‌ பின்னாலுள்ள ஈட்சத்திரங்களின்‌ 
ஒளியை மறைத்து விடுவதாகவும்‌ தெரியவந்தது. இம்‌ 
பகுதியில்‌ : வாயு விலூயிருக்கும்‌ சில இடைவெளிகளின்‌ 
வழியாக வெகுதாூரத்திற்குப்‌ பார்க்கமுடிகறது. நட்சத்‌ 
இரங்கள்‌ ஒன்றுபோல எங்கும்‌ பரவியிருப்பதில்லை. நட்சத்‌ 
தரங்கள்‌ ஒன்று சேர்ந்தும்‌, நட்சத்திர மேகப்‌ படலங்களும்‌ 
அங்கங்கே காணப்படுகின்றன. இம்மேகப்‌ படலங்களுக்‌ 
கும்‌ நமக்குமிடையே உள்ள தாரம்‌ சுமார்‌ 90,000 ஒளி 
வருஷங்களிருக்கலாம்‌. த்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஆகாய கங்கை ஒன்றுதானிருக்கிறதா 
என்று இந்தித்துப்‌ பார்த்தால்‌ இது ஒன்‌ றுமட்டுமல்ல என்று 
தெரியவரும்‌. ஆகாய கங்கையை எல்லையற்ற வான 
வெளியிலே ஒரு தவாகக்‌ கொண்டால்‌ (18181 ம1ம170786). 
மற்றும்‌ எத்தனையோ நட்சத்திரமண்டல இவுகள்‌ (1812 
முறம்‌ஏ21568) இருப்பதை நாம்‌ ஊ௫த்துத்‌ தெரிந்துகொள்ள 
லாம்‌, உதாரணமாக ஆண்டிரோமிடா (&001010608] 
கெபுலாவைக்‌ கூறலாம்‌. பாலமோரியிலுள்ள: 200 அங்‌ 
குல டெலிஸ்கோப்பு மூலம்‌ இப்பகுதியைப்‌, பார்த்ததில்‌ 
'இந்தச்‌ சுருள்‌ வடிவ *காலக்ஸியில்‌* நட்சத்திரங்களும்‌, நட்‌ 
சத்திர மேகங்களும்‌, கோவாக்கள்‌, நெபுலாக்களடங்கிய 
நட்சத்திரக்‌ கொத்துகளும்‌ இருப்பது தெரியவந்தது. இம்த 
காலக்ஸியும்‌, ட்ரயாங்‌ . குலத்திலுள்ள (1718720187) 
18, 83 *காலக்ஸியும்‌* 800,000 ஒளி: வருஷங்களுக்கு .அப்‌ 
வா. 7 


98 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


பரல்‌ உள்ளன என்று கூறப்படுகின்றன. இன்னும்‌ பெரிய 
டெலிஸ்கோப்புகள்‌ நிறுவப்பட்டதும்‌ மேலும்‌ மேலும்‌ 
வெகு தூரத்திலுள்ள காலக்ஸிகள்‌? படம்‌ பிடிக்கப்பட்டு 
வருகின்றன. பாலமோர்‌ 200 அங்குல டெவிஸ்கோப்பு 
700 கோடி ஒளி வருஷங்களுக்கு அப்பாலுள்ள கட்சத்திரக்‌ 
கணங்களைப்‌ படம்பிடித்து வருகிறது. ஆகவே இம்‌ நட்சத்‌ 
'திரமண்டலத்‌ தீவுகளிலிருந்து உலகம்‌ முதலில்‌ தோன்றிய 
காலத்தில்‌ புறப்பட்ட ஓளியே இன்று ஈம்மை எட்டியுள்‌ 
ளது. இவற்றில்‌ ஏதாவது மாறுதல்‌ இருக்குமானால்‌, அவை 
இன்னும்‌ பலகோடி வருடங்கள்‌ சென்ற பின்னரே தெரிய 
வரும்‌. 

வெகு தொலைவிலுள்ள ஈட்சத்திர மண்டலங்கக£ 
கோக்க. நமது நிறமாலைமானியைத்‌ இருப்பி ஆராய்ந்தால்‌ 
அவற்றின்‌ நிறமாலை சிவப்புவொளியை நோக்கி நகர்‌ 
வதைக்‌ காணலாம்‌. டாப்ளர்‌ விளைவின்படி, இவை விரா 
டிக்கு ஆயிரக்‌ கணக்கான மைல்‌ வேகத்தில்‌ பின்னால்‌ கர்‌ 
வதாகக்‌ கொள்ள வேண்டும்‌. சல, விநாடிக்கு 88,000 மைல்‌ 
வேகத்தில்‌ நகர்வதாகக்‌ கூறுகிறார்கள்‌. வானக்‌ கலைஞர்கள்‌ 
இது உண்மையான வேகம்‌ என்றும்‌, பிரபஞ்சம்‌ விரிவடை 
இறது என்றும்‌ கூறுகிறார்கள்‌. இவ்வாறு பிரபஞ்சம்‌ விரி 
வடையும்‌ பொழுது நமது ஆகாய கங்கை எப்பகுஇயில்‌ 
உள்ளது என்பதைத்‌ துணிந்து கூறுவதற்கில்லை. 


எந்தப்‌ பீரபஞ்ச சக்தியினால்‌ (விசையினால்‌) பிரபஞ்சம்‌ 
விரிவடை௫றதுஅல்லது எந்த விசைஇதனைத்‌ துவக்கவைத்‌ 
தது என்பது பற்றியும்‌ நமக்குத்‌ தெரியாது. எல்லையற்ற 
வானவெளியை உற்று கோக்‌இக்‌ கவனித்தால்‌ பிரபஞ்சம்‌ 
விரிவடைகன்றது. என்பதுமட்டும்‌ தெரியவரும்‌. பிரபஞ்சம்‌ 
எல்லையற்றதா? பிரபஞ்சம்‌ வரையறையுடையது (110116) 
என்றுகூறுஒறார்கள்‌. மற்றும்‌ லர்‌ சிவப்பு ஒளிப்பட்டையை 
கோக்க நிறமாலை. நகர்வதனால்‌ டாப்ளர்‌ விளைவு இருக்கிறது. 


நட்சத்திரங்கள்‌ 909. 


என்று கூறிவிட முடியாது என்றும்‌, எண்ணிக்கையற்ற வரு 
டங்களாக ஒளி பிரயாணம்‌ செய்தபின்‌, அதற்கு ஏற்படக்‌ 
கூடிய தன்மையே இது என்றும்‌, இதனால்‌ பிரபஞ்சம்‌ விரி 
வடைவதாகக்‌ கொள்ளமுடியாது என்றும்‌ கூறுகிருர்கள்‌. 

இருந்தாலும்‌, ஈம்முன்னுள்ள ஆதாரத்தைக்கொண்டு, 
ஆரம்பத்தில்‌ பெரிதாக வெடி.த்ததனால்‌ பிரபஞ்சம்‌ விரி 
வடைூறது என்றும்‌, இது லட்சோப லட்சம்‌ வருடங்‌ 
களுக்கு முன்‌ நிகழ்ந்தது என்றும்‌ கொள்ளலாம்‌. பூமியின்‌ 
உற்பத்தி காலம்‌, மற்றும்‌ சில நட்சத்திரக்‌ கொத்துகள்‌, 
துகள்கள்‌ தோன்றிய காலம்‌, பிரபஞ்சத்தில்‌ மற்றும்‌ நாம்‌ 
காணும்‌ காட்சிகள்‌ முதலியன பிரபஞ்சம்‌ விரிவடையும்‌ 
கொள்கைக்கு மிகப்‌ பொருத்தமாக இருப்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. 





நட்சத்திரக்‌ கணங்கள்‌ - 30 


இவை வசந்தகால நட்சத்திரங்கள்‌ என்று அழைக்கப்படு 
இன்றன: இக்கட்சத்திரங்ககா எளிதாகத்‌ தெரிர்துகொள்ள- 
லாம்‌. ்‌ ்‌ 





பூமியானது அயன விதியில்‌ சுற்றுகிறது. அப்பொழுது 
சூரியன்‌ இழக்குத்‌ இசையில்‌ கட்சத்திரங்களுக்கு முன்னால்‌ 
ககருவது போலத்‌ தோன்றும்‌. சூரிய வீதியில்‌ 360 டகர. 
யையும்‌ பூமி 365 மாட்களில்‌ சுற்றிவருகிறது. ஆகவே. 
இழக்கு நோக்‌, தனமும்‌ சுமார்‌ ஒரு டிகிரி சுற்றுவதாகக்‌ 
கூறலாம்‌. நாட்கள்‌ செல்லச்‌ செல்ல நட்சத்திரங்கள்‌ லை. 
யில்‌ குரியன்‌ ௮௬ல்‌. நகருவதுபோலத்‌ தோன்றும்‌. தி 
மும்‌ சுமார்‌ 4 நிமிடங்களுக்கு முன்னால்‌ அஸ்தமித்துவிடு, 
* வருடத்தில்‌, அந்தந்தப்‌. பருவங்களைக்‌ குறிப்பிட்டு, 
நமது பஞ்சாங்கம்‌ கணிக்கப்பட்டிரப்பதால்‌, நட்சத்திரங்‌. 
களும்‌ அந்தந்தப்‌ பருவகாலங்களில்‌ ஈமக்குப்‌ பழகிப்போம்‌ 








102 வானத்‌இன்‌ வண்ணக்கோலம்‌ 


விடுகின்றன. மழை காலத்தில்‌ மட்டும்‌ நட்சத்திரங்களை க்‌ 
கவனிப்பது கஷ்டமாக இருக்கும்‌. ஆனால்‌ துருவங்களைச்‌ 
சுற்றியுள்ள நட்சத்திரங்கள்‌ ஈமக்கு எப்பொழுதும்‌ 
தெரியவரும்‌. 

“ராசி சக்கரத்திலுள்ள 19 ௩ட்சத்திரக்கணங்களும்‌ வரு. 
மாறு: (இப்பகுஇகளில்‌ சூரியன்‌, சந்திரன்‌, மற்றும்‌ பிரகாச 
மான இரகங்கள்‌ காணப்படுகின்றன.) 


ஏரிஸ்‌ (கரம்‌66) மேஷம்‌ 1810 

டாரஸ்‌ (ஊர) -- ரிஷபம்‌ இய1 
ஜெமினி (21ம்‌) -- மிதுனம்‌ 1106 
கரன்ஸர்‌ (0௨௦8) - கடகம்‌ மெஸ்‌ 

லியோ (1௦௦) - சிம்மம்‌ 14௦௩ 
விர்கோ (71220) - - கன்னி £மாதர்ற 
லிப்ரா (1407௨) - துலாம்‌ ௨800௦ 
ஸ்கார்பியஸ்‌ (8௦01 0146) “- விருச்சிகம்‌ 8௦0110 


ஸாஜிட்டாரியஸ்‌ (8௨214482108)-- தனுசு ரர 
காப்ரி கார்னஸ்‌ (00110070108)-- மகரம்‌ 107060 ஐ03% 


அகுவாரியஸ்‌ (&ரும௨ா1ம6) - கும்பம்‌ 7௩ 
கோரல்‌ 
பிஸஸ்‌ (240௨) -- மினம்‌ 181௦5 


(வோனத்தைக்‌ கூர்ந்து கவனித்தால்‌ அந்தந்தப்‌ பருவ 
காலங்களில்‌ நமக்குப்‌ பழக்கமான நட்சத்திரங்கள்‌ ஆங்‌ 
காங்கே குறிப்பிட்ட இடங்களில்‌ காட்சிெயளிப்பதை தாம்‌ 
கண்டுகொள்ளலாம்‌. வட அர்த்தகோளத்தில்‌ உள்ளவர்‌ 
களுக்கு வருடத்தில்‌ ஒவ்வொரு பருவகாலத்திலும்‌, குறிப்‌ 
பாக &ழ்க்கண்ட நட்சத்திரக்‌ கணங்கக£ப்‌ பார்க்கலாம்‌. 
வசந்தகாலம்‌-- ஊர்ஸாமேஜர்‌ (கரடி. வடிவம்‌); கோடை 
காலம்‌-- ஸ்கார்பியஸ்‌ (தேள்‌ வடிவம்‌); இளவேஸிற்‌ காலம்‌ 
--பெகாலஸ்‌ (பறக்கும்‌ குதிரை வடிவம்‌); மழை காலம்‌-- 
ஒரையன்‌ (வேடன்‌ வடிவம்‌): இப்பருவ காலங்களில்‌. இச்‌ 


நட்சத்திரக்‌ கணங்கள்‌ 108 


நட்சத்திரங்கள்‌ மிகவும்‌ ஈன்றாகத்‌ தெரியும்‌. இம்‌ நட்சத்‌ 
திரக்‌ கணங்களை ௩மது முன்னோர்களும்‌ நன்கு அறிந்திருக்‌ 
தனர்‌? 
ஏப்ரல்‌, மே மாதங்களில்‌ திறந்த வெளியில்‌ சென்று 
வடக்கு நோக்குப்‌ பார்த்தால்‌ பெரிய கரடியின்‌ (18, 
28]௦0), ஏழு நட்சத்திரங்களைப்‌ பார்க்கலாம்‌. இதுவே 
*இண்ணமும்‌ கைபிடியும்‌” (நத றற) என்று அதன்‌ 
கரண்டி வடிவத்தை வைத்து அழைக்கப்படுகிறது. இவற்‌ 
றுள்‌ ஐந்து ஈட்சத்திரங்கள்‌ 2-வது அளவுள்ளது (200. 
௩&ஜார்‌$006); மற்றும்‌ இரண்டு 9-வது அளவுள்ளது (830 
, ௩8 ஜய்ர்‌(ம0௨). பெரிய கண்ண வடிவத்தைக்‌ கற்பித்துக்‌ 
கொண்டு முதலிரண்டு ௩ட்சத்திரங்களின்‌ வழியாக (கை 
பிடிக்கப்பால்‌ உள்ளவை) அவற்றிடையே உள்ள தாரத்‌ 
தைப்போன்று ஐந்து மடங்கு தூரத்திற்கு ஒரு கோடு 
வரைந்தால்‌ 2-வது அளவுள்ள ஈட்சத்திரத்தில்‌ அது முடி 
யும்‌, துருவ நட்சத்திரம்‌ (1௦1148) சிறிய இண்ணத்தின்‌ கை 
பிடியின்‌ இறுதியில்‌ காணப்படும்‌. 'பெரிய கரடியின்‌” 
வால்‌, மத்தியப்‌ பகுதகக£ மட்டுமே சிறிய கண்ணமும்‌ 
கைபிடியும்‌ விவரிக்கன்றது. இதற்கும்‌ அப்பால்‌ கவனித்‌ 
தால்‌ கரடியின்‌ 3 கால்களிலும்‌ ஒரே பிரகாசமுள்ள 3 ஜோடி 
நட்சத்திரங்களைக்‌ காணலாம்‌. 
கோடை காலத்தில்‌ இறந்த வெளியில்‌ வானத்தை 
உற்று மோக்‌இனால்‌, ஸ்கார்பியஸ்‌ நட்சத்திர மண்டலத்தை 
எளிதில்‌ கண்டு கொள்ளலாம்‌. ஒரு உயர்ந்த குன்றின்மீது 
அல்லது உயர்ந்த மேடையிலிருக்து ஜூலை, ஆகஸ்ட்‌ மாதங்‌ 
களில்‌ கவனித்தால்‌, தெற்கு வானத்திலிருந்து சுமார்‌ மூன்‌ 
நில்‌ ஒரு பங்கு உயரத்தில்‌ பிரகாசம்‌ பொருந்திய சிவப்பு 
நட்சத்திரமொன்று தெரியும்‌, இதுவே தேள்‌ வடிவ 
(8001108)கட்சத்திரக்‌ கணத்தின்‌ மத்தியிலுள்ள. அண்டா. 
ரஸ்‌ கட்சத்திரமாகும்‌, இம்‌ ட்சத்திரத்தி.ழ்குத்‌ தெற்கே 
இல பிரகாசமான கட்சத்திரங்கள்‌ வசந்த கோட்டில்‌ தேரி 








106. வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


பூமியைத்‌ தோலில்‌ தாங்கும்‌ அட்லஸ்‌ ராட்சதனின்‌ 7 
புதல்விகள்‌ என்று இம்‌ நட்சத்திரங்கள்‌ வருணிக்கப்படு 
இன்றன. 

இரையன்‌ ௩ட்சத்திரக்கணத்தைச்‌ சுற்றிலும்‌, தேரோட்டி 
என்று பொருள்படும்‌ ஆரிகா (&௦11ஐ8) நட்சத்திரக்‌ கணம்‌ 
உள்ளது. இதில்‌ மஞ்சள்‌ ஈட்சத்திரமான கேபல்லா (0௨ 
ற6112) காணப்படுகிறது. மற்றும்‌ இரட்டையர்‌ ஜெமினி, 
சிறிய நாய்‌ என்று பொருள்படும்‌ கானிீஸ்‌ மைனர்‌ (0௨௦16. 
தீர்ற௦7) நட்சத்திரக்‌ கணங்களை க்‌ காணலாம்‌. 

இவ்வாறு பருவ காலங்களை மனதிற்‌ கொண்டு மேலை 
காடுகளில்‌ நட்சத்திரத்தின்‌ அமைப்புப்‌ படங்களை (868 
0௩206) தயாரித்துள்ளனர்‌; ஈம்‌ காட்டிலும்‌ தயாரிக்கப்பட்‌ 
டுள்ளது. 


12. டெலிஸ்கோப்பு 


வெகு காலத்திற்கு முன்னால்‌ நட்சத்திரங்களையும்‌, 
கோள்களையும்‌ வெறும்‌ கண்களினாலேயே பார்த்து வந்தார்‌ 
கள்‌. அப்பொழுது வானத்தின்‌ ரகசியங்களை காம்‌ வெகு: 
வாகத்‌ தெரிந்துகொள்ள முடியவில்லை. இத்தாலியில்‌ 
வானக்‌ கலைஞர்‌ கலீலியோ 1609-ம்‌ ஆண்டில்‌ முதலில்‌: 
டெலிஸ்கோப்பைக்‌ கண்டுபிடித்து வானத்தை நோக்‌இஞார்‌.. 
கொலம்பஸ்‌ புதிய உலகத்தைக்‌ கண்டுபிீடித்ததுபோலவே 
வானத்தை மோக்கிய யாத்திரை அதிசயம்‌ நிரம்பியதாக 
இருந்தது. சிறிது காலத்தில்‌ வியாழனைச்‌ சுற்றி நான்கு. 
சந்திரன்கள்‌ சுற்றி வந்ததையும்‌, சனிக்‌ கிரகத்திற்கு வளை 
யங்கள்‌ இருப்பதையும்‌, சந்திரனில்‌ மலைகளையும்‌, சூரியப்‌ 
புள்ளிகளையும்‌ தெரிவித்தார்‌. 


ஒரு டெலிஸ்கோப்பின்‌ முக்கிய உறுப்புகள்‌ வருமாறு. 
(1) ஒரு குவிலென்ஸ்‌ (0௦௦46% 1608) அல்லது ஒரு குழி 
ஆடியானது (000௧76 பாம்ர202) குழாயின்‌ ஒரு முனையில்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. இதுவே வெகு தொலைவிலுள்ள 
பொருளிலிருந்து வரும்‌ ஒளியைக்‌ குவியச்செய்து, பிரகாச 
மான பிம்பத்தை வீழச்‌ செய்யும்‌, இது பொருளருகு 
லென்ஸ்‌ (௦01௦௦ ஐ1388) எனப்படும்‌. (2) கண்ணருகு 
கருவி (1976-01606) என்ற லென்ஸ்‌ பிம்பத்தை ௩மது: 
கண்களுக்குப்‌ பெரிதாக்கிக்‌ காட்டும்‌. டெலிஸ்கோப்பில்‌ 
குவி லென்ஸாகள்‌ (பொருளருகு) இருந்தால்‌ அது 
ஓனி முறிவு?” “1610200102? டெலிஸ்கோப்பு: 
என்றும்‌, ௮9ல்‌ உலோக ஆடி (802001ய70) இருந்தால்‌, ஒளி 
பிரதிபலிப்பு (12ரி௦0402) டெலிஸ்கோப்பு என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 4 


108 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


நட்சத்திரத்தை கோக்கி டெலிஸ்கோப்பு திருப்பட்‌ 
டரல்‌ ஒளிக்‌ கரணங்கள்‌ ஒருபோகு (12ஊவ116]) கற்றையாக 
அதில்‌ வந்து சேரும்‌, இவை ஒரு குவியத்‌ தூரத்தில்‌ விழும்‌ 
படி ஏற்பாடு அமைந்துள்ளது. பின்பு கண்ணருகு-கருவி 
மூலம்‌ நுழைந்து மீண்டும்‌ ஒருபோகு கற்றையாக வெளிப்‌ 
படுகின்றன. ஆனால்‌ அதற்குள்ளாக ஒரு சிறிய ஸிலிண்‌ 
டரில்‌ சுருக்கப்படுிறது (௦௦48800). கண்ணில்‌ விழுமுன்‌ 
பல ஒளிக்‌ இரணங்கள்‌ புகுந்து. நட்சத்திரத்தின்‌ பிரகா. 
சத்தை அதிகரித்துக்‌ காட்டுகின்றது. டெலிஸ்கோப்பின்‌ 
உள்ளே விழும்‌ பிம்பம்‌ தலை£மாக இருக்கும்‌. 

வான சாஸ்திரத்தில்‌ இவ்வித டெலிஸ்கோப்பை உப 
யோத்துத்தான்‌ சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌ இவை 
களை எல்லாம்‌ ஆராய்கின்றனர்‌. . இதில்‌ ஏற்படும்‌ பிம்பம்‌ 
தலைகீழாக இருந்தபோதிலும்‌, பொருள்கள்‌ வட்டவடிவ 
மாக இருப்பதனால்‌ பிம்பத்தில்‌ வித்தியாசத்தைக்‌ காண 
முடியாது. 

ஆரம்பத்தில்‌ செய்யப்பட்ட ஓளி-முறிவு டெலிஸ்‌ 
கோப்புகளில்‌ இரண்டு குறைபாடுகள்‌ காணப்பட்டன. 
பிம்பங்கள்‌ விகாரமாகத்‌ (01801160) தெரிந்தன. அடுத்த 
படியாக லென்ஸ்களின்‌ விளிம்பில்‌ வீழுந்த இரணங்கள்‌, 
மற்ழக்‌ கரணங்களுக்கு முன்னமேயே குவியத்‌ தூரத்தில்‌ 
விழுந்தன. 

1666-69-ல்‌ சர்‌, ஐஸக்‌ நியூட்டன்‌ ஒளி பிரதிபலிக்‌ 
கும்‌ டெலிஸ்கோப்பைக்‌ கண்டுபிடித்தார்‌. இதில்‌ குழா 
யின்‌ முழு நீளத்தின்‌ வழியாகவும்‌ ஒளியானது வளைவான 
ஆடியை அடைகிறது. இந்த ஆடியானது கூம்பு வடிவத்‌ 
தில்‌ ஒளியைப்‌ பிரஇபலித்து ஒரு பிரிசத்தை அடைகின்றது. 
.பிரிசம்‌ செங்கோணத்தில்‌ இரணங்கக£ குழாயின்‌ பக்கத்தி 
வுள்ள கண்ணருகு கருவிக்குச்‌ செலுத்துகின்றது. இதில்‌ 
மேற்கூறிய குறைபாடுகள்‌ காணப்படுவதில்லை. 


டெலிஸ்கோப்பு 109 


இரண்டு டெலிஸ்கோப்புகளும்‌ வானாய்வுக்‌ கூடங்‌ 
களில்‌ உபயோடக்கப்படுகன்றன. உலூலுள்ள மிகப்‌ 
பெரிய டெலிஸ்கோப்புகள்‌ ஒளிப்‌ பிரதிபலிப்பு முறை 
யைப்‌ பின்பற்றியவை,. ஆனால்‌ ஆடிக்கு அடிக்கடி மெருகு 
கொடுக்கவேண்டிய அவசியபிருக்கும்‌. 

டெலிஸ்கோப்பு உருப்பெருக்கும்‌ சக்தி (௨ஜாம்‌[1மயத 
ற) விட்டத்தில்‌ குறிப்பிடப்படுகின்றது. பொருளருகு: 
லென்ஸின்‌ குவியத்தூரத்தை கண்ணருகு-கருவி குவியத்‌ 
தூரத்தினால்‌ வகுத்தால்‌ வரும்‌ எண்‌, உருபெருக்கும்‌ சக்தி 
யைக்‌ குறிப்பிடும்‌. பொருளருகு லென்ஸின்‌ குவியத்‌ 
தூரம்‌ 36 அங்குலம்‌ என்றும்‌, கண்ணருகு கருவியின்‌ 
குவியத்தாரம்‌ 3 அங்குலம்‌ என்றும்‌ வைத்துக்கொண்டால்‌ 
உருப்பெருக்கும்‌ சக்தி 72 விட்டங்களாகும்‌. கண்ணருகு- 
கருவி 78 மடங்கு சக்தி வாய்ந்தது. ௫கொகோ சர்வ கலா 
சாலை எர்க்ஸ்‌ வானாய்வுக்கூடத்தின்‌ 40 அங்குல ஒளிமுறிவு 
டெலிஸ்கோப்பு 1000 வீட்டங்கள்‌ உருப்பெருக்கும்‌ சக்தி 
வாய்ந்தது. ்‌ 

பொருளருகு லென்ஸை மிகவும்‌ நுட்பமாகச்‌ செய்ய 
வேண்டும்‌; லென்ஸை செய்து முடிக்கப்‌ பல வருடங்களாக. 
லாம்‌. கலிபோர்னியா வில்ஸன்‌ மலைமீதுள்ள 9000: 
ராத்தல்‌ ஆடியானது உஷ்ணத்தினால்‌ பாதிக்கப்படும்‌. ஆடி 
யின்‌ விட்டம்‌ 100 அங்குலம்‌. உஷ்ணம்‌ பாதிக்காதபடி 
இது ஒரு தண்ணீர்க்‌ கவசத்தில்‌ (௨42 1௨0௦1) பகலில்‌: 
வைக்கப்பட்டிருக்கின்றது. 

ஜான்‌ ஹாட்லி என்பவர்‌ மிகவும்‌ நல்ல பர வளைவு: 
ஆடியைச்‌ செய்தார்‌. பின்பு வீல்லியம்‌ ஹெர்ஷல்‌ ஒரு 
டெலிஸ்கோப்பைக்‌ கண்டுபிடித்தார்‌. இதன்‌ மூலம்‌ 
நெடிலாக்களையும்‌, பல நட்சத்திரமண்டலத்‌ தீவுகளையும்‌, 
க்னிஷம்‌ மறர்ரர528) கண்டுபிடித்தார்‌. தெரஷல்‌ 3781-ம்‌. 
ஆண்டில்‌ யுரேனஸ்‌ இரகத்தைக்‌ கண்டுபிடித்தார்‌. 





டெலீஸ்கோப்பு 111 
மூன்று தடவை முயன்று பார்த்தார்‌. பின்பு “பைரக்ஸ்‌. 
(09ா௦%) உபயோகித்து கார்னிங்‌ கண்ணாடி உற்பத்தி 
தொழிற்சாலை முயற்சி எடுத்தது. 1994-ம்‌ ஆண்டு மார்ச்‌. 





௮5-ந்‌ தேதி பைரக்ஸ்‌ உபயோகித்து வார்ப்படம்‌ செய்யத்‌ 
'தொடங்கஇனார்கள்‌. டிசம்பர்‌ 9-ம்‌ தேதி இது. வெற்றி 
பெற்றது குறித்து அறிவிக்கப்பட்டது. இரண்டு வருடங்‌ 
கள்‌ சென்றபின்‌ 1936-ல்‌ 200 அங்குல ஆடி ரயிலில்‌ 
கலிபோர்னியா வந்து சேர்ந்தது. பின்பு மெருக| ்‌ 
"இதன்‌ பின்‌ 11 வருடங்கள்‌ கழித்து இந்த. டெலிஸ் கோப்பு 
947-ல்‌. நிறுவப்பட்டது. டிசம்பர்‌ மாதம்‌. 
 ஆண்டர்ஸன்‌ முதல்‌ தடவையாக இந்த டெ 
ட மூலம்‌ பார்த்தார்‌. 1998-ல்‌ ஹேல்‌ இறந்ததனு 
1948-ல்‌ இந்த டெலிஸ்கோப்பு அர்ப்பண! 
டீ 


8 












112 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


(இந்த டெலிஸ்கோப்பு நிறுவுவதற்கு ராக்பெல்லர்‌ ஸ்தாப 
னம்‌ 60,0,000 டாலர்‌ உதவீயளித்தது. 

200 அங்குல விட்டமுள்ள கண்ணாடியின்‌ கனம்‌ 97 
அங்குலம்‌. இது 143 டன்‌ எடையுள்ளது. உஷ்ணத்‌. 
தினால்‌ நெகிழ்ச்சி உண்டாகும்‌ இதற்கும்‌ ஏற்பாடு செய்யப்‌ 
பட்டுள்ளது. இந்தடெலிஸ்கோப்பைஎந்தத்திசையிலும்‌எளி 
தில்திருப்பலாம்‌,ஈமது கண்பார்வையைவீட(,40,000மடங்கு 
அதிக ஒளி பெறக்கூடியது. வெறும்‌ கண்ணால்‌ பார்க்கும்‌ 
மங்கலான ஈட்சத்திரத்தைவீட 60 லட்சம்‌ மடங்கு குறைந்த: 
ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்களைப்‌ படம்‌ பிடிச்கக்கூடியது. 

ரேடியோ டெலிஸ்கோப்பு : இங்கிலாந்தில்‌ மாஞ்செல்ட 
ரில்‌ (ஜோட்ரல்‌ பாங்கில்‌ 3௦ப௦]] ௨௦2) புதிய ரேடியோ 
டெலில்கோப்பு ஒன்று கிறுவப்பட்டுள்ளது. விஞ்ஞான 
வளர்ச்சியின்‌ சாதனையால்‌ இது சாத்தியமாயிற்று, உல: 
கிலேயே மிகப்‌ பெரிய ரேடியோ டெலில்கோப்பு இது 
வாகும்‌. பாலமோர்‌ 300 அங்குல டெலிஸ்கோப்பினால்‌ 
கண்டறிய முடியாத ரேடியோ நட்சத்திரங்கக£ம்‌ 
பற்றிய தகவல்ககா இந்த டெலிஸ்கோப்பு மூலம்‌ 
தெரிந்துகொள்ளலாம்‌. பாலமோரிலுள்ள டெவிஸ்கோப்‌ 
பைவிட 1000 மடங்கு அதிகக்‌ கன அளவுள்ள வானத்‌ 
தைத்‌ துருவி ஆராயலாம்‌. ரஷ்யா செயற்கை இரகங்கக£ 
வானவெளியிலே இயக்கபபொது இந்த டெலிஸ்கோப்பு 
மூலம்‌ தகவல்‌ சேகரிக்கப்பட்டது. 

இதன்‌ கோபுரங்கள்‌ /85 அடி உயரமுள்ளவை.. 
இதனை கிறவச்‌ சுமார்‌ 13 கோடி, ரூபாய்‌ செலவழிக்கம்‌ 
பட்டுள்ளது. இதனைக்‌ கட்டி முடிக்க 4000 டன்‌ கான்‌ 
கிரீட்டும்‌, 700. டன்‌ உருக்கும்‌ உபயோகப்படுத்தப்பட்‌ 
டுள்ளது. இதன்‌ ஏரியல்‌ (ஒண்ண. வடிவில்‌) 200 அடி 
விட்டமுள்ளது. ஒவ்வொன்றும்‌ 90 டன்‌ எடையுள்ள 
12. வண்டிகளின்‌ (௦2) உதவியால்‌ டெலிஸ்கோப்பு 
சுழலுகின்றது. 4 


டெலிஸ்கோப்பு 318 


டெலிவிஷன்‌ டெலிஸ்கோப்பு : ஜெர்மணியில்‌ (]8ீராம்0) 
ஒரு டெலிவிஷன்‌ டெலிலஸ்கோப்பு இயங்கி வருஇன்றது. 
யவேரியா ரேடியோ நிலைய எல்லைக்குள்‌ வ௫ப்பவர்கள்‌ 
தங்களுடைய டெலிவிஷன்‌ *செட்‌”? தரையில்‌ சந்திரனை 
யும்‌, கட்சத்திரங்களையும்‌ காணலாம்‌. இந்த டெலிஸ்‌ 
கோப்பில்‌ 8 அங்குல விட்டமுள்ள ஆடி பொருத்தப்பட்‌ 
டுள்ளது. ஒரு ஆள்‌ உயரமுள்ள கோபுரத்தில்‌ நிறுவப்‌ 
பட்டுள்ளது. டெலிவிஷன்‌ காமிரா இத்துடன்‌ இணைக்‌ 
கப்பட்டிருக்கிறது. இப்புதிய சாதனத்‌்தனால்‌ வானக்கலை 
அறிவை நரம்‌ பெறுவதில்‌ அதிக முன்னேற்றம்‌ ஏற்படும்‌. 


நட்சத்திரங்களைப்‌ படம்‌ பிடித்தல்‌: ஈட்சத்தரங்களை 
டெலிஸ்கோப்பு மூலம்‌ பார்க்கும்பொழுது அவை ஈமது 
பார்வையினின்றும்‌ விலகச்‌ செல்வது தெரியவரும்‌. 
ஆகவே டெலிஸ்கோப்பை அசைத்து இயக்கவேண்டிய 
அவசியம்‌ நேரிடும்‌. இது ஆச்சரியமாகத்‌ தோன்றலாம்‌. 
பூமி அசைவதனால்‌ உண்மையில்‌ டெலிஸ்கோப்பு ௩௧௫ 
இறது; நட்சத்திரமல்ல, ஆகவே பெரிய டெலிலஸ்கோப்பு 
களை கடிகார சூத்திரம்‌ (01௦0: ௬௦7%) மூலம்‌ இயக்க, 
'இந்த அசைவைச்‌ சரிக்கட்டுகிறார்கள்‌. இதனால்‌ குறிப்பிட்ட 
கட்சத்திரங்களை அல்லது கிரகங்களை வெகுநேரம்‌ பார்வை 
யில்‌ வைத்‌இருக்கலாம்‌. முக்கியமான நட்சத்திரங்களைப்‌ 
படம்‌ பிடிப்பதற்கு இவ்வித ஏற்பாடு அவசியமானது. 

நட்சத்திர மாதிரிக்‌ கூடம்‌; ரகங்களின்‌ சலனம்‌, ஈட்சத்‌, 
இரங்களின்‌ தோற்றம்‌ முதலியவற்றை மக்கு விளக்கிக்‌ 
காட்டுவதற்காக, மட்சத்தர மாதிரிக்‌ கூடம்‌ (21806(8ர1மய) 
ஓன்று சிகாகோவில்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு 
சென்று 600 பேருக்கும்‌ அதிகமாக ஆசனங்களில்‌ அமர்ந்து 
நட்சத்திரங்கள்‌ நகர்வதைக்‌ கண்டு களிக்கலாம்‌. மேலே 
சுமார்‌ 70 அடி வீட்டமுள்ள ஒரு பெரிய விதானமிருக்கிறது. 
'இதன்‌ ஈடுமையத்தில்‌ இயத்திர சாதனங்கள்‌ காணப்படு 

வா. 8 


314 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


இன்றன. பல புரஜக்டர்கள்‌ அத்துடன்‌ பொருத்தப்பட்‌ 
டிருக்கன்றன. அவை சுவிட்சுகள்‌ மூலம்‌ கட்டுப்படுத்தப்‌ 
படுகின்றன. ்‌ 

எல்லோரும்‌ ஆசனங்களில்‌ அமர்ந்தவுடன்‌ விளக்கு 
கள்‌ அணைக்கப்பட்டு இருட்டுப்‌ பரவியதும்‌ விதானம்‌ விரி. 
வடைவதுபோல்‌ தோன்றுகிறது, முதலில்‌ சூரியன்‌ உ£ப்‌: 
யதைப்‌ பார்க்கலாம்‌, அது வானத்திலே சென்று மேல்‌ 
இசையில்‌ மறைகிறது, பின்‌ இரகங்கள்‌, ௩ட்சத்திரங்கள்‌ 
தோன்றுகின்றன. எல்லோருக்கும்‌ ஆச்சரியமேற்படு 
கிறது. மமக்குப்‌ பிடித்தமான ஓரையன்‌ நட்சத்திரக்‌ கணம்‌ 
முதலியவற்றைக்‌ காணலாம்‌; வெவ்வேறு பருவகாலங்களில்‌: 
தோன்றும்‌ நட்சத்தரங்களையும்‌ அங்குள்ள விஞ்ஞானி- 
எல்லோருக்கும்‌ விளக்கிக்‌ கூறுகறுர்‌. இக்காட்டுயைக்‌ 
கண்டு மனதில்‌ பதியவைத்துக்கொள்ளும்படி. (இந்தக்‌ கூடம்‌ 
அமைந்திருக்கிறது. இதேபோன்று நட்சத்திர மரதரிக்‌ கூடம்‌ 
ரஷ்யாவிலும்‌ உள்ளது. புதுடில்லியிலும்‌. இதைக்‌ ட 
உத்தே௫த்துள்ளனர்‌. 


18. நேரம்‌ 


தற்காலத்தில்‌ நேரத்தின்‌ அருமைப்பாட்டை எல்லோ 
ரும்‌ ஈன்கு உணர்ந்திருக்கறோம்‌. காலத்தைக்‌ குறிப்பிட்டே 
எல்லாக்‌ காரியங்களும்‌ நிகழ்கின்றன. இல்லாவிடில்‌ கப்‌ 
பல்கள்‌, ரயில்கள்‌ முதலியன குறித்த காலத்தில்‌ செல்ல 
மாட்டா. வாழ்க்கையும்‌ தலை£ழா௫க்‌ குழப்பம்‌ ஏற்படும்‌. 
இவ்விதம்‌ கேராவண்ணம்‌ ௩மது நேரத்தை எப்படிக்‌ குறிப்‌ 
பிடுகரோம்‌ என்பதையும்‌ நமது கடிகாரங்கள்‌ எப்படி 
அமைக்கப்பட்டுள்ளன என்பதையும்‌ கவனிப்போம்‌. 


வருடங்கள்‌, மாதங்கள்‌, வாரங்கள்‌, தினங்கள்‌, மணி, 
நிமிடங்கள்‌, விநாடிகள்‌ என்து நேரம்‌ பகுக்கப்பட்டுள்ள து. 
இவற்றுள்‌ வருடம்‌, தினம்‌ இரண்டே இயற்கையானது, 
மற்றவை மனிதர்களால்‌ கணிக்கப்பட்டவை. இவற்றை 
மாற்றிக்கொள்ளலாம்‌, ஒரு வாரத்திற்கு 17 நாட்கள்‌ என்‌ 
பதற்குப்‌ பதில்‌ 5 இனங்கள்‌ என்றுகூட வைத்துக்கொள்ள 
லாம்‌, ஒரு இனத்திற்கு 24 மணி மேரம்‌ என்பதற்குப்‌ 
பதில்‌ 80 மணி நேரம்‌ என்றும்‌, மணிக்கு 100 கிமிடங்கள்‌ 
என்றும்‌ வைத்துக்கொள்ளலாம்‌. பூமி சூரியனைச்‌ சுற்றிவர 
ஒரு வருடம்‌ ஆகறது என்பதையும்‌ பூமி தன்னைத்தானே 
சுற்ற ஓரு நாள்‌ ஆ௫றது என்பதையும்‌ நாம்‌ மாற்றமுடி 
யாது. இது இயற்கையிலேயே கிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 
சமீபத்தில்‌ குவார்ட்ஸ்‌-படிக “அணுசக்தி! கடிகாரங்கள்‌ 
சண்டுபிடிக்கப்படு முன்‌, பூமி அதன்‌ இருசைச்‌ சுற்றி 
வருவதே சிறந்த கடிகாரம்‌ என்று கொள்ளப்பட்டு வந்தி 
ருக்கிறது. எப்படியிருந்தபோதிலும்‌, *தணி? (&08010%6) 
நேரத்தை கிர்ணயிக்க வானத்திலுள்ள ஒரகத்தையும்‌ ஈட்‌ 
சத்திரங்களையும்‌ கூர்ந்து: கவனித்துத்தான்‌ ஆகவேண்டும்‌. 


116 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


ஒரு குறிப்பிட்ட ௩ட்சத்திரம்‌ தீர்க்கரேகையைக்‌ கடந்து செல்‌ 
வதை ஒருவர்‌ கவனித்தால்‌, மீண்டும்‌ அதே தீர்க்கரேகை 
யைக்‌ கடந்து செல்லும்‌ நேரத்தில்‌ பூமி ஒரு தடவை தன்‌ 
ஊத்தானே சுற்றி விடுகிறது. ஒருவர்‌ குரியனும்‌, நட்சத்‌ 
தரமும்‌ தீர்க்க ரேகையைக்‌ கடந்து செல்வதைக்‌ கவனித்து 
மீண்டும்‌ அவை கடந்து செல்லும்‌ நேரத்தைக்‌ கவனித்தால்‌ 
நட்சத்திரம்‌ கடந்து சென்றதும்‌ 4 நிமிடங்கள்‌ கழித்தே 
சூரியன்‌ தீர்க்க ரேகைக்கு வரும்‌ என்பதைத்‌ தெரிந்து: 
கொள்ளலாம்‌, நட்சத்திரத்தைவிட சூரியன்‌ நீர்க்க ரேகை 
யைக்‌ கடந்து செல்லுமுன்‌ பூமியானது சுமார்‌ மேலும்‌ ஒரு 
டி௫ரி திரும்பவேண்டி யிருப்பதனாலேயே இக்நிகழ்ச்சி ஏற்‌ 
படுகிறது. ஈமது வாழ்ச்கையானது சூரியோதயத்தையும்‌, 
சூரியாஸ்தமனத்தையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு 
அமைந்திருப்பதனால்‌ நமது நாள்‌ அதைப்‌ பொறுத்துக்‌ 
கணிக்கப்படுகிறது. இதனைச்‌ சூரிய இனம்‌ (8௦1௧1 கர) 
என்று கூறுகிறோம்‌. சூரிய தினத்தின்‌ அடிப்படையில்‌ ' 
பூமியானது ஒரு மூறை தன்னைத்தானே சுற்றிவர 23 மணி 
56 நிமிஷங்கள்‌, 4.091 விராடியாகும்‌, 865] இனங்கள்‌ 
கொண்ட ஒரு வருடத்தில்‌ பூமி இருசைச்‌ சுற்றி 3601 
தடவை சுழல்கின்றது. 

இப்பொழுது போல ஒரு ஈள்ளிரவிலிருந்து மற்றொரு 
கள்ளிரவுவரை முன்காலத்தில்‌ ஐரு இனம்‌ கணிக்கப்பட ” 
வில்லை. வான சாஸ்திரத்தின்படி நண்பகலில்‌. கணக்கிட்‌ 
டனர்‌. நமது முன்னோர்கள்‌ சூரியாஸ்தமனத்திலிருந்து 
கணக்கிட்டார்கள்‌. இப்படிப்‌ பார்த்தால்‌ ஒரு இனம்‌ ஒரே 
அளவுள்ளதாக இராது, 

ஆரம்பத்தில்‌ ஒரு பெரிய கழியை நட்டு அதனடியில்‌ ' 
விழும்‌ கிழலைக்கொண்டு மேரத்தைக்‌ கணித்‌ இருக்கவேண்‌ 
டும்‌ என்று தெரிஒறது. 

கடிகாரங்களைக்‌ கொண்டு நேரத்தை அளப்பது ௮ல்‌. 
லது மணி பார்ப்பது என்ற வழக்கம்‌ 17-ம்‌ நாற்றாண்டில்‌ 





நேரம்‌ 117 


தான்‌ ஏற்பட்டது. அதற்கு முன்‌ மணி பார்ப்பதற்குச்‌ சில 
கருவிக்‌ உபயோடத்து வந்தனர்‌, புராதன கிரேக்கர்‌ 
களிடையே தண்ணீர்க்‌ கடிகாரம்‌. என்னும்‌ (17% 01௦01) 
கருவி வழக்கத்தில்‌ இருந்தது. அதன்பின்‌ மணிக்‌ கண்‌. 
ணாடியை (11002 ஜ1888) உபயோடத்தனர்‌. இதன்‌ பிறகு 
கிழற்‌ கடிகை (8001௧1). மியூட்டனால்‌ கண்டுபிடிக்கப்பட்‌ 
டது. கலீலியோ ஊசலின்‌ தத்துவத்தைக்‌ கண்டுபிடித்தது 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌. இதிலிருந்து ஊசல்‌ கடிகாரம்‌: 
(லயே! வரட 61௦0%) தயாரித்தனர்‌. பின்பு ஊசலுக்குப்‌. 
பதிலாக மெல்லிய வில்போன்ற அமைப்புகள்‌ (18௩ 
றம ஐ, 17கம்‌2 8றாம்ஐ) உபயோத்து பாக்கெட்‌ கடிகாரம்‌ 
கைக்‌ கடிகாரம்‌ முதலியவற்றைச்‌ செய்தனர்‌. 

ஒரு மணி நேரத்திற்கு இடைவிட்டு உதிக்கும்‌ 
இரண்டு நட்சத்திரங்களைக்‌ கவனித்துக்‌ கணித்தால்‌ 
(தீர்க்க ரேகையை ஒருமணி நேரம்‌ கழித்து அவை கடந்து 
செல்லும்‌. வசந்த விஷுவின்‌ ஒரு மணி நேர கோணமே 
நட்சத்திர (814௦16௨1 0௨1) இனமாகும்‌. நட்சத்திரங்களைக்‌ 
கணக்கில்‌ கொண்டு வானாய்வுக்கூடக்‌ கடிகாரங்கள்‌ நேரம்‌ 
காட்டுகின்றன. நட்சத்திர இனத்திற்கும்‌, சூரிய தினத்‌ 
(திற்கும்‌ இடையே உள்ள வீத்தியாசம்‌ ஒரு தினத்திற்கு 
4 நிமிடங்களாகும்‌. வருடத்தில்‌ ஒரே ஒரு இனம்‌ மட்டும்‌, 
சூரிய இனமும்‌ நட்சத்தர இனமும்‌ , ஒன்றாக அமைக்‌ 
இருக்கிறது. இத்தினம்‌ மார்ச்‌ 21-ந்‌ தேதியாகும்‌. நட்சத்‌ 
தரங்கள்‌ இனமும்‌ 4 நிமிடங்களுக்கு முன்னால்‌ உஇத்து 
4 நிமிடங்களுக்கு முன்னால்‌ அஸ்தமித்து விடுகின்றன. 
மற்றக்‌ கடிகாரங்களின்‌ நேரத்தைச்‌ சரிபார்ப்பதற்கு, தீர்க்க 
ரேகையை ஒரு ஈட்சத்‌இிரம்‌ கடந்து செல்வதைக்‌ குறிப்பிட 
(கடந்து செல்லும்போது நிர்ணயிக்க) ஒரு கருவி சாதனம்‌ 
இிரஉற84்்‌ 1084200001) உண்டு. 

கப்பல்தள வானாப்வுக்‌ கூடங்களிலும்‌ மற்றும்‌ பெரிய 
வானாய்வுக்‌ கூடங்களிலும்‌ நேரத்தை மிர்ணயிப்பதற்கு 


1178 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


இப்பொழுது படப்பிடிப்பை (11100278ற11)8) உபயோடக்‌ 
இருர்கள்‌. உச்சக்‌ குழாப்‌ ஓன்றை (இது உச்ச டெலிஸ்‌ 
கோப்பு-- களம்‌ 1616850006) உபயோடத்துப்‌ படம்‌ பிடிக்‌ 
இறார்கள்‌. வானத்தின்‌ சிறிய பகுதியை இந்த டெலிஸ்‌ 
கோப்பு மூலம்‌ நன்கு தலைக்கு நேரே மிறுத்திப்‌ படம்‌ பிடிக்க 
முடிகிறது. :டிரான்ஸிட்‌? கருவியைவீட இதனை உபயோ 
இத்துத்‌ துல்லியமாக நேரத்தைக்‌ கணக்கிடலாம்‌. இப்‌ 
பொழுது வானக்‌ கலைஞர்களுக்கு குவார்ட்ஸ்‌ படிகக்‌ கடி 
காரம்‌ இடைத்துள்ளது. இதன்‌ மூலம்‌ விநாடியில்‌ ஆயிரம்‌ 
பங்கு துல்லியமாக நேரத்தைக்‌ கண்டுபிடித்து வானக்‌ கலை 
ஞர்கள்‌ அறிவிக்கலாம்‌. அணு சக்திக்‌ கடிகாரங்களும்‌ 
உள்ளன... 

எந்த ஒரு இடத்தின்‌ நீர்க்க ரேகையையும்‌ சராசரி 
சூரியன்‌ கடந்து செல்லும்போது, அந்த இடத்தில்‌ துருவத்தி 
லிருந்து துருவம்வரை நண்பகலாயிருக்கும்‌. சராசரி ஈண்‌ 
பகலை அந்தத்‌ தேதியில்‌ தோற்றமளிக்கும்‌ மத்தியானத்‌ 
தைப்‌ பொறுத்துக்‌ குறிப்பிடவேண்டும்‌. இங்கிலாந்து 
இரீன்விச்சில்‌ பூஜ்ய தீர்க்க ரேகையில்‌ (2670 38௦7101820) 
சராசரி ஈண்பகல்‌ இருக்கறது என்று கொண்டால்‌ இதற்கு 
ஒரு டிலரி ஒழக்கே ஈண்பகல்‌ கடந்து & நிமிடங்களாக இருக்‌ 
கும்‌. பூமி சுற்றுவதால்‌ அதன்‌ இருசில்‌ மேற்கு கோக்க 
ஒரு டிகிரி சுற்ற.4 கிமிடங்களாகும்‌ என்பதை ஏற்கனவே 
கவனித்தோம்‌. ஆகவே 360 டி.9ரி சுற்ற 24 மணி நேர 
மாகும்‌. இதைக்‌ கணக்குவைத்து, ஒரு இரி மேற்கே 
தீர்க்க ரேகையில்‌ உள்ள இடத்தில்‌, அப்பொழுது கடிகாரம்‌ 
காலை 31-56 தான்‌ ஸ்தல சராசரி நேரமாகும்‌. இவ்வாறு 
தீர்க்க ரேகையில்‌ ஒரு இடம்‌ இருப்பதைப்‌ பொறுத்து சரா 
சரி கேரம்‌ மாறும்‌. வான சாஸ்இர அலுவல்களுக்கும்‌, கட 
லில்‌ கப்பல்களைச்‌ செலுத்தவும்‌ தர்க்க ரேகையை அறிவது 
அவசியமாகும்‌. அப்பொழுதுதான்‌ அங்குள்ள ஸ்தல 
கேரத்தை அறியலாம்‌. 


நேரம்‌ 119 


ஆனால்‌ சூரியன்‌ ஒரேவி௫தத்தில்‌ 'அசைவதில்லை. 
ஆகவே தோற்றமளிக்கும்‌ சூரிய கணங்களைப்‌ பொறுத்து 
சரியான நேரத்தைக்கொள்ள முடியாது. ஆகவே சராசரி, 
சமமாக நகரும்‌ சூரியனை, சராசரி சூரியன்‌ (ரய 58] உயட): 
என்கிறோம்‌. இது 24 சூரிய மணிக்கு ஒரு தடவை தீர்க்க 
ரேகைக்கு வருவதாகக்‌ கொள்கிறோம்‌. தோற்றமளிக்கும்‌. 
சூரியனும்‌ (ஹகம்‌) சராசரி சூரியனும்‌ தீர்க்க ரேகை 
யைக்‌ கடந்து செல்வதில்‌ ஒரு தினம்‌ ஏற்படும்‌ வித்தியா 
சத்தை, நேரத்தின்‌ சமன்பாடு (100௨741௦31 07 14006) என்று 
கூறுகிறோம்‌, 

பருவகாலங்கல்‌ : பூமியின்‌ இருசு 933 டி.ஒரி சாய்க்இிருப்‌ 
பதால்‌, பல்வேறு பருவகாலங்களிலும்‌ நேர வேறுபாடு 
களுக்கிடையே அது' அடிவானத்திற்கு அப்பால்‌ வருகிறது; 
அதைப்பொறுத்துச்‌ சூரிய கரணங்கள்‌ குறைந்த கோணத்‌ 
இல்‌ அல்லது ௮9௧ கோணத்தில்‌ நம்மீது விழுகின்றன. 
அந்தப்‌ பிரதேசத்தில்‌ விழும்‌ சூரிய உஷ்ணம்‌ பகல்‌ நேரத்‌ 
தைப்‌ பொறுத்தும்‌ அடிவானத்‌தற்கு அப்பால்‌ சூரியனின்‌ 
கோணத்தைப்‌ பொறுத்தும்‌ இருக்கும்‌. ஆகவே உலூன்‌ 
பல்வேறு இடங்களிலும்‌ 'பல்வேறு பருவகாலங்கள்‌ ஏற்‌ 
யடுகன்றன. 


துருவங்களில்‌ 23% டி.௫ரிக்குள்‌ உள்ள பிரதேசத்தில்‌, 
கோடை காலத்தில்‌ சில பகுதிகளில்‌ 24 மணி நேரமும்‌ சூரி 
யன்‌ பிரகாசிக்கிறது, வடதுருவ வட்டத்தில்‌, நள்ளிரவில்‌ 
கூட குரியனைப்‌ பார்க்கமுடி௫றது. பூமத்திய ரேகைக்கு 235 
டிகிரி பிரதேசத்தில்‌ கோடை காலத்தில்‌ சில வேளைகளில்‌ 
தலை உச்சிக்கு நேராக சூரியன்‌ வருகிறது. இக்காலத்தில்‌ 
ஊடேயுள்ள அட்ச ரேகையில்‌ சூரியன்‌ கோடை காலத்தில்‌ 
உச்ச நிலைக்கு வருவதைக்கண்டுபிடிக்க 90 டி.௫ரியிலிருந்து, 
அட்ச ரேகையைக்‌ கழித்து 283 டிகறியையும்‌ சேர்த்துக்‌ 
கூட்டிக்‌ கொள்ளவேண்டும்‌. மாரிகாலத்தின்‌ மத்தியில்‌ 





120 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


உச்சி நேரத்தைக்‌ கண்டுபிடிக்க 90 டி௫ரியிலிருந்து அட்ச 
ரேகைளைக்‌ குறைத்து, அதன்பின்‌ 233 டி.௫இரியைக்‌ கழிக்க 
வேண்டும்‌. சிகாகோவில்‌ (வடக்கே 42 டி.௫ரி அட்சரேகை. 
யில்‌ உள்ளது.) சூரியன்‌ உச்சியில்வரும்‌ நிலை, மாரிகாலத்தில்‌ 
முகிரியிலிருந்து கோடையில்‌ 713 டி௫ரிவரை மாறுபடும்‌. 
தவிரவும்‌ மலைகளும்‌, சமுத்திர நீரோட்டங்களும்‌, 
காற்று முதலியனவும்‌ பருவகாலங்களைப்‌ பாதிக்கின்றன. 
சூரிய ரணங்கள்வீழும்‌ கோணத்தை முக்கியமாகக்‌ கருத 
வேண்டும்‌. 


14, பஞ்சாங்கம்‌ 


பருவகாலங்களின்‌ சிறப்பு ஒரு புறமிருக்க முன்‌ காலத்‌ 
தில்‌ சூரியனைவிட சந்திரன்‌ அசைவதைக்‌ கவனிப்பது எளி 
தாக இருந்தது. நட்சத்திரங்கள்‌ உதிக்கு முன்பே சூரியன்‌ 
அவைகளைப்‌ பகலில்‌ மறைத்து விடுகின்றது. ஆனால்‌ சக்தி 
ரன்‌ மிகவும்‌ மங்கிய நட்சத்திரங்களை மறைக்கிறது. அதன்‌ 
பிறைகள்‌ 20 அல்லது 80 இனங்களுக்கு ஒருமுறை மாறி 
மாறித்‌ தோன்றுகின்றன. இதைக்கொண்டு முன்‌ காலத்‌ 
இல்‌ மாதத்தைக்‌ கணக்கிட்டார்கள்‌. இது சந்திரனை வைத்‌ 
துக்‌ கணிக்கும்‌ மாதமாகும்‌ (830041௦8௦0); சராசரி 
29%. இனங்களுக்கு ஒருமுறை, சந்திரனின்‌ பிறைகள்‌ மாறி 
மாறி வருகின்றன. ஆகலே சந்திரனைக்‌ கொண்டு கணக்‌ 
இட்டால்‌, மாதத்திற்கு 29. இனங்களும்‌, 80 இனங்களும்‌ 
மாறி மாறி வரும்‌. இவ்விதம்‌ பார்த்தால்‌ வருடத்திற்கு 
954 ,இனங்களாகும்‌. இந்தப்‌ பஞ்சாங்கத்தின்படி பருவ 
காலங்கள்‌ சில வருடங்கள்‌ சென்றபின்‌ வெவ்வேறு மாதங்‌ 
களில்‌ வரும்‌. 


முன்‌ காலத்தவர்கள்‌, சந்திரனை அடிப்படையாகக்‌ 
கொண்ட பஞ்சாங்கத்தைப்‌ பின்பற்றி வந்ததனால்‌ சூரிய 
பஞ்சாங்கத்துடன்‌ முரண்பாட்டை நீக்க முயன்றுவந்தனர்‌* 
'இதற்காக இங்கும்‌ அங்குமாக ஒரு மாதத்தைச்‌ சேர்த்துக்‌ 
(மறந்‌ கர 0011) கணக்கிட்டு வந்தனர்‌. யூதர்கள்‌ 
இப்‌ பஞ்சாங்கத்தை இப்பொழுதும்‌ பின்பற்றி வருஒரார்‌ 
கள்‌. எபிரேயரின்‌ (11ஸாக௬) புது வருடம்‌ செப்டம்பர்‌ 
அல்லது அக்டோபர்‌ மாதத்தில்‌ ஆரம்பமாகிறது, சந்திர 
வருடத்துடன்‌ முரண்பாட்டை நீக்கும்‌ முயற்சி இதுவரை 
வெற்றிபெறவில்லை. 


722 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


இறிஸ்து அப்தம்‌ ஆரம்டீப்பதற்கு ஆயிரக்கணக்கான 
வருடங்களுக்கு முன்னால்‌, எ௫ப்‌.தியர்‌ சூரிய வருடத்தை 
அனுசரித்துப்‌ பங்சாங்கத்தைப்‌ பின்பற்றினர்‌. அவர்கள்‌ 
வருடத்திற்கு 865 இனங்களை யே கொண்டனர்‌. சில 
ஆயிரம்‌ வருடங்கள்‌ வரை இதைப்‌ பின்பற்றி வந்தனர்‌. 


மேலை நாட்டுப்‌ பஞ்சாங்கம்‌ இ.மு. 45-ம்‌ நூற்றாண்டில்‌. 

ஜுலியஸ்‌ ஸீஸர்‌ உத்தரவினால்‌ ஆரம்பிக்கப்பட்டது. 
பழைய ரோமன்‌ பஞ்சாங்கத்தில்‌ முரண்பாடு காணப்பட்‌ 
டது, மார்ச்‌ மாதத்தில்‌ வருடம்‌ ஆரம்பமாஇியது. மார்ச்‌, 
ஏப்ரல்‌, மே, ஜூன்‌, குவிண்டிலஸ்‌, செக்ஸ்டிலஸ்‌, செப்டம்‌ 
பர்‌, அக்டோபா, நவம்பர்‌, டிசம்பர்‌, ஜனவரி, பிப்ரவரி 
என்று மாதங்களைக்‌ கணக்கிட்டனர்‌. செப்டம்பர்‌ 7-வது 
மாதமாகக்‌ கொள்ளப்பட்டது, பின்பு மார்க்‌ அந்தோனி, 
குவிண்டிலஸ்‌ மாதத்தை ஜூலியஸ்‌ என்று ஸீஸரை கெளர . 
விக்கப்‌ பெயரிட்டார்‌. இறிஸ்து பிறந்த பின்‌ இறிஸ்தவ 
சகாப்தம்‌ ஆரம்பமாயிற்று, ஸீஸர்‌, பஞ்சாங்கத்தை €ர்‌ 
। திருத்தியபின்‌, 1200 வருடங்களுக்குப்‌ பின்னால்‌ ஈஸ்‌ 
டரை (198916) நிர்ணயிக்க ஆசியா மைனரில்‌ நிகேயா 
கவுன்ஸில்‌ (0௦0101] 04 183௦கர்‌௨) கூடியது. வசந்த விஷு 
வுக்குப்பின்‌ முதல்‌ பெளர்ணமியை அடுத்த முதலாவது 
ஞாயிற்றுக்கிழமை என்று அது நிர்ணயிக்கப்பட்டது. மார்ச்‌ 
21-்‌ தேதி இது வரும்‌. வசந்தவிஷு இனத்தன்று பெளர்‌ 
ணமியானால்‌ ஈஸ்டர்‌ மறு ஞாயிற்றுக்கிழமை வரும்‌. இருந்‌ 
தாலும்‌ ஈஸ்டர்‌ ஞாயிறு 30வருடங்களுக்குமுன்னும்‌ 1954 ம்‌. 
ஆண்டிலும்முந்தினஞாயிற்றுக்கழமையிலேயே (1௨560 702) 
அனுவ்டிக்கப்பட்டது. மார்ச்‌ 22, ஏப்ரல்‌ 95.-ந்‌ தேதி 
கஞக்குமிடையே இது வரும்‌, 





அயனமண்டல வருடம்‌ (1'20ற10௨] 62%) குரிய வரு 
டத்திற்கு 50 மிமிடங்கள்‌ குறைவாகும்‌. 


பஞ்சாங்கம்‌ 12. 


3582-ம்‌ ஆண்டிற்குள்‌ மார்ச்‌ 11-ம்‌ தேதி (10 தினங்கள்‌ 
முன்னால்‌) வசம்தவிஷு வந்தது. வானக்‌ கலைஞர்‌ இளே 
'வியஸ்‌ ஆலோசனையின்படி அவ்வருடம்‌ அக்டோபர்‌ 4-ம்‌ 
தேதியை அடுத்து (5-ம்‌ தேதிக்குப்பதில்‌, 15-ம்‌ தேதி 
என்று குறிப்பிடும்படியும்‌ அதுமுதல்கொண்டு 4 வருடங்‌ 
களுக்கு ஒருதடவை (நூற்றாண்டு வருடங்கள்‌ 400-ஆல்‌- 
வகுக்கப்படவேண்டும்‌) லீப்‌ வருடம்‌ (வருடத்திற்கு * 
தினத்தை சரிக்கட்ட) என்று குறிப்பிடவும்‌ உத்தரவீட்டார்‌.. 
இவ்வாறு நாம்‌ இன்று உபயோடுக்கும்‌ கரகோரியன்‌ 
பஞ்சாங்கம்‌ (076ஐ01180 வேளம்‌) அமுலுக்கு வந்தது. 

மு;தலில்‌, இப்‌ பஞ்சாங்கம்‌ எல்லோராலும்‌- ஒப்புக்‌ 
கொள்ளப்படவில்லை; பிராடெஸ்டண்ட்‌ நாடான இங்கி 
லாந்துபோன்ற காடுகளில்‌ 200 வருட காலந்‌ தாமதித்து 
ஏற்றனர்‌. ரஷ்யாவில்‌ சில வருடங்களுக்கு மூன்னர்தான்‌. 
புதிய பஞ்சாங்கத்தை ஒப்புக்கொண்டனர்‌. 7 தினங்கள 
டங்கய வாரத்திற்கு ஞாயிறு, தங்கள்‌ என்று பெயர்‌ வந்த: 
காரணம்‌ பற்றி அறியமுடியவில்லை. இது வெகு காலமாக 
வழக்கில்‌ இருப்பது மட்டும்தான்‌ தெரிய வருகிறது. 


15. இந்திய தேசத்தின்‌ பஞ்சாங்கம்‌ 


நம்‌ காட்டில்‌ பின்பற்றிவரும்‌ பஞ்சாங்கங்களைப்‌ பரிச 
.லனை செய்ய 1959-ம்‌ ஆண்டு 7 பேர்‌ அடங்கிய கமிட்டியை 
அரசாங்கம்‌ நியமித்தது, சக வருடத்தை (8௨% 190௨) அடிப்‌ 
படையாகக்‌ சொண்டு பஞ்சாங்கத்தைப்‌ பின்பற்ற இக்‌ 
கமிட்டி சிபாரிசு செய்தது. . அரசாங்கமும்‌ இதனை ஏற்றது. 
1957-ம்‌ ஆண்டு மார்ச்‌ 93-ம்‌ தேதி முதல்‌ சக வருடம்‌ 
1879 சித்திரை 1-ந்‌ தேதி தொடங்கியது. 

௪க வருடம்‌ நம்‌ நாட்டில்‌ மிசுவும்‌ பழைய காலம்‌ முதற்‌ 
கொண்டு அனுஷ்டிக்கப்பட்டது, சக வருடம்‌ கிறிஸ்து 
அப்தத்திற்கு 78 வருடங்கள்‌ குறைந்ததாகும்‌; 

சாதாரண வருடத்திற்கு 365 தனங்களும்‌, லீப்‌ வரு 
டத்திற்கு 906 தினங்களுமாகும்‌. சக வருடத்துடன்‌, எண்‌ 
18-ஐ கூட்டி வந்த தொகையை நான்கால்‌ வகுத்தால்‌ லீப்‌ 
வருடமாகும்‌. நூற்றாண்டு வருடங்ககா 400-ஆல்‌ வகுத்து 
மிதம்‌ வராவிட்டாலும்‌ அது லீப்‌ வருடமாகும்‌. 

சித்திரையே வருடத்தின்‌ முதல்‌ மாதமாகும்‌. சாதா 
ரண வருடங்களானால்‌ இம்‌ மாதத்திற்கு 80. தினங்களும்‌, 
லீப்‌ வருடமானால்‌ 81 இவங்களும்‌ இருக்கும்‌, இத்தரையை 
அடுத்து 5 மாதங்கள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌.31 இனங்கள்‌ என்‌ 
றும்‌ கடைசி 6 மாதங்கள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ 80 இனங்கள்‌ 
என்றும்‌ சணக்கடப்பட்டது. €ர்‌இருத்தப்பட்ட புதிய பஞ்‌ 
சங்கத்துடன்‌, கிரகோரியன்‌ பஞ்சாங்கத்‌ தேதிகளும்‌ குறிப்‌ 
பீடப்படும்‌. ஆங்கில மாதத்இற்கும்‌ நமது புதிய பஞ்சாங்க 
காலத்திற்கும்‌ உள்ள தொடர்பு வருமாறு : இத்திரை 1, 
மார்ச்‌ 22 சாதாரண வருடமானால்‌; மார்ச்‌ 8] லீப்‌ வருட 
மானால்‌. 


இந்திய தேசத்தின்‌ பஞ்சாங்கம்‌ 12. 


சர்க்கார்‌ கடிதப்‌ போக்குவரத்துகளிலும்‌, ரேடியோவி 
லும்‌, சர்க்கார்‌ வெளியிடும்‌ பஞ்சாங்கங்களிலும்‌ இந்தியத்‌ 
தேதியும்‌ அதற்குச்‌ சமமான இரகோரியன்‌ வருடத்‌ தேதி 
யும்‌ குறிப்பிடப்படுகின்றன. 

இந்தியம்‌ பிரமாண நேரம்‌: இந்தியப்‌ பிரமாண நேரம்‌ 
(1யர்க்காட ர்கர்காம்‌ 117௦), இரீன்விச்‌ சராசரி நேரத்திற்கும்‌ 

55 மணி கேரம்‌ அதிகமுள்ளது. இது 1906-ம்‌ வருடத்‌ 
தில்‌ கொள்ளப்பட்டது. தீர்க்க ரேகைக்கு 893 மு.கிரி 
இழக்கே உள்ள சராசரி நேரத்தை. அடிப்படையாகக்‌ 
கொண்டது. இத்‌ ர்க்க ரேகை காரி, காக்கிநாடாவழியே 
செல்கறெது. ரயில்வேக்களும்‌, தபால்‌ ஆபீஸ்களும்‌ இதைப்‌ 
பின்பற்றியபோதிலும்‌ கல்கத்தாவில்‌ 24 நிமிடங்கள்‌ அதிக 
மாகவே கொள்ளப்பட்டது, 2-வது உலக யுத்தத்தின்‌ 
போது கிரீன்விச்‌ நேரத்திற்கு 6$ மணி நேரம்‌ அதிகமாக 
இந்தியாவெங்கும்‌ ஏற்பட்டது. இப்பொழுது இந்தியப்‌ 
பிரமாண நேரம்‌ இதற்கு 5% மணி அதிகமாகும்‌. 

மாரலுறிகள்‌. வழிகாட்டி : மாலுமிகள்‌ கப்பல்களைச்‌ 
செலுத்த வான சாஸ்திரத்‌ தகவல்களும்‌, ஏற்றவற்ற அலை 
பற்றிய தகவல்களும்‌ அடங்கிய வருடாந்தர வெளியீட்டுப்‌ 
புத்தகம்‌ *மாலுமிகள்‌ வழிகாட்டி (14&பு4௦81 கிர. ௨ய௨௦) 
தயாரிக்கப்படுகிறது. 

* ஆதிகாலம்‌ முதற்கொண்டு சந்திரன்‌, சூரியன்‌, சரகங்‌ 
கள்‌ மற்றும்‌ நட்சத்திரங்களின்‌ கிலையைக்கொண்டு மாலுமி 
கள்‌ கப்பல்களைச்‌ செலுத்தி வருகின்றனர்‌, வான சாஸ்‌ 
திர அறிவு இதற்கு இன்றியமையாத தொன்றாகும்‌. 
அதன்‌ முன்னேற்றத்தை வெகுவாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டனர்‌. செயின்ட்‌ ஹெலினாத்‌ தீவில்‌ சென்று 
ஆராய்ச்சிகளை நடத்தியபின்‌ மாஸ்கலீன்‌ (18281:0]3:06) 
இங்கிலாந்து இரும்பி 1758-ம்‌ ஆண்டில்‌ பிரிட்டிஷ்‌ 
மாலுமிகள்‌ வழிகாட்டி ([பிர்ம்க1ட நர்வார்றர லேம்ப்‌ 


326 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


என்னும்‌ புத்தகத்தைத்‌ தயாரித்தார்‌. சந்திரன்‌-சூரியனுக்கு 
இடையே உள்ள தூரத்தைக்கொண்டு அல்லது ஈட்சத்‌, 
தரத்தைக்‌ கொண்டு ஹாட்லியின்‌ அட்டவணையைப்‌ 
பயன்படுத்தித்‌ தீர்க்கரேகையைக்‌ கடலில்‌ அல்லது கரையில்‌ 
கணக்கிட மூடிந்தது. 1765-ம்‌ ஆண்டில்‌ அவர்‌ 
பிரதம வானக்‌ கலைஞராக (&8%$ா0101001 10௧1) பதவி 
ஏற்றபோது அவர்‌ யோசனையின்படி, *நாடிகல்‌ ஆல்மனாக்‌" 
மிஸர்ர்கேம்‌ கிரியிகறக௦) தயாரிக்கப்பட்டு 1167-ல்‌ வெளி 
வந்தது. இது மாலுமிகளுக்கு மிகவும்‌ உதவியாக 
இருந்தது, இதில்‌ அவர்களுக்கு அவசியமான தகவல்‌ 
கள்‌ தரப்பட்டிருந்தன. சந்திரனின்‌ முக்கியமான நான்கு 
பிறைக்காலம்‌, ராசிச்‌ சக்கரத்தில்‌ சந்திரன்‌, சூரியன்‌, கிரகங்‌ 
களின்‌ நிலை, சூரியனைக்கொண்டு தீர்க்கரேகை, பூமத்திய 
தீர்க்க ரேகையைக்‌ கடந்து செல்லும்‌ நேரம்‌, மணிக்கொரு 
தடவை ஏற்படும்‌ சூரியனின்‌ சலனம்‌, நடுப்பகலிலும்‌, 
நள்ளிரவிலும்‌ சந்திரனின்‌ தீர்க்கரேகை, அட்சரேகை 
முதலிய தகவல்கள்‌ இருந்தன. சில விதிகளும்‌, வாப்‌ 
பாடுகளும்‌ ஆரம்பத்‌ தொகுதிகளில்‌ காணப்பட்டன. 


1774, 1789, 1804 முதலிய வருடங்களில்‌ திருந்திய 
பதிப்புக்கள்‌ வெளிவந்தன. இதைப்‌ பின்பற்றி பிரான்ஸ்‌ 
முதலிய மாடுகள்‌ இவ்வழிகாட்டிப்‌ புத்தகங்களைத்‌ தயா 
ரிக்க ஆரம்பித்தன. பல குறைபாடுகளையும்‌ நிவர்த்தி 
செய்து, பிரிட்டனில்‌ 1851-ம்‌ ஆண்டில்‌ இப்புத்தகத்தின்‌ 
10,000 பிரதிகள்‌ தயாரிக்கப்பட்டன. இதன்‌ பிறகு 
மற்றும்‌ தகவல்கள்‌ அடங்கிய புத்தகங்கள்‌ -வெளிவர 
லாயின. ்‌ 


. 20-வது நூற்றாண்டின்‌ ஆரம்பத்தில்‌ தர்க்கரேகைகளை 
கிர்ணயிக்கக்‌ கடிகாரங்கள்‌ , . கண்டுபிடிக்கப்பட்டன. 
இவையே 'குரோனாமீட்டர்‌? (61120000௦%௨) என்று, 
அழைச்கப்படுகின்றன. 


16. ரேடியோ-வானசரஸ்திரம்‌ 


சமீப காலத்தில்‌ விஞ்ஞானிகள்‌ ஒரு புதிய துறையிலே 
கவனம்‌ செலுத்தலாயினர்‌. 2-வது உலக புத்தம்‌ முடித்த 
தும்‌, விஞ்ஞானிகள்‌ எவ்விதக்‌ கட்டுப்பாடுமின்றிப்‌ பல்‌ 
வேறு துறைகளில்‌ ஆராய்ச்சி நடத்தும்‌ சந்தர்பங்கள்‌ 
அதிகரித்தன; அபிவிருத்தியும்‌ முன்னேற்றமும்‌ காணப்‌ 
பட்டன. -இக்காலப்‌ பகுதியில்தான்‌ நாம்‌ வசித்து வரு 
இரோம்‌. 


வான சாஸ்திரத்‌ துறையிலும்‌ ஒரு புதிய அத்தியாயம்‌ 
உருப்பெறலாயிற்று. இதனை ““ரேடியோ-வானசாஸ்‌இரம்‌”* 
(18௨04௦ கீ௨%:௦ற௦ா1) என்று நாம்‌ கூறலாம்‌, வான சாஸ்‌ 
திரிகள்‌ ரேடியோ சாதனத்தின்‌ உதவிகொண்டு, வானத்‌ 
தைத்‌ துருவி ஆராயலாயினர்‌. ஒளியின்‌ உதவிகொண்டு 
டெலிஸ்கோப்பு மூலம்‌ பார்த்தறிவதற்குப்‌ பதிலாக, எல்லை 
யற்ற வான வெளியினின்றும்‌ நம்மை எட்டும்‌ ரேடியோ 
அலைகளை உற்றுக்‌ கேட்கத்‌ தலைப்பட்டனர்‌. நுட்பமான 
ஏரியல்கள்‌ அமைக்கும்‌ நிபுணர்களுடன்‌ அவர்கள்‌ ஒத்‌ 
'துழைக்க முற்பட்டனர்‌. ராடாருக்கும்‌, டெலிவிஷனுக்கும்‌, 
கடல்கடந்த நாடுகளிடையே செய்திப்‌ போக்குவரத்துக்கும்‌ 
பயன்பட்டுவக்த மின்னணு விஞ்ஞானத்தை (81௦௦47010408) 
வான சாஸ்திரத்‌ துறையிலும்‌ கையாளலாயினர்‌. 


புதிய பீரபஞ்சத்தைப்‌ பற்றிய அறிவு ஈமக்கு ஏற்பட 
லாயிற்று. புதிய கண்டுபிடிப்புகள்‌, புதுப்புது அற்புதங்‌ 
கள்‌ தோன்றலாயின, விஞ்ஞானிகளுக்கு ரேடியோ 
வான சாஸ்திரத்‌ துறையில்‌ ஊக்கம்‌ பிறப்பதற்கு 
இக்காரணங்களைக்‌ கூறலாம்‌. அடர்ந்த காடுகளையும்‌, 
மலைச்‌ சிகரங்களையும்‌, பனிக்‌ கண்டங்களையும்‌ எட்டிப்‌ 


128 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


பிடித்தபின்‌; இப்பூவுலலலே மணிதன்‌ செல்வதற்குரிய 
இடங்கள்‌ அரிதாகுவீடவே, வானோக்்‌கத்‌ துளாவிச்‌ 
செல்ல முற்பட்டான்‌. வானத்தை ஆராய்வதில்‌ புது 
ஊக்கம்‌ பிறந்தது : அது அவனை வூகரித்தும்‌ வந்தது. 

காம்‌: எட்ட முடியாத பிரதேசங்களின்‌ அமைப்புப்‌ 
படங்களா வரைவது எளிதாடவிட்டது. எனவே ரேடியோ 
வான சாஸ்திரிகள்‌ கோள்களையும்‌, நட்சத்திரங்களையும்‌ 
பற்றிப்‌ புதுக்‌ கோட்பாடுகளைத்‌ தெரிவிக்கலாயினர்‌. சாதா 
ரண டெலிஸ்கேரப்புகளுக்கு எட்டாத வான்பொருள்களைப்‌ 
பற்றி விளக்கங்கள்‌ தரலாயினர்‌. இதுவரை இரகங்கள்‌ 
நட்சத்திரங்கள்‌ முதலியவற்றினின்றும்‌ வரும்‌ ஒளிக௯ைக்‌ 
கொண்டே டெலிஸ்கோப்புகள்‌ மூலம்‌ அவற்றைக்‌ 
குறித்துத்‌ தெரிவித்து வந்தனர்‌. இப்பொழுது புதிய வான 
சாஸ்திரம்‌ வகுக்கப்பட்டு வருகிறது. ' இதற்குப்‌ பெளதிக 
விஞ்ஞானிகளும்‌, ரேடியோ எஞ்சினியர்களும்‌, மின்னணு 
விஞ்ஞானிகளும்‌ உதவியளித்து வருகிறார்கள்‌. ரேடியோ 
வானாய்வுக்கூடம்‌ நிறுவப்பட்டு வருறது. இனிமேல்‌ 
இப்புதிய துறையில்‌ காணப்படும்‌ முயற்சிகளை நோக்கு 
வோம்‌. பீரபஞ்சத்தின்‌ தோற்றத்தையும்‌ வருங்காலத்தை 
யும்‌ தெள்ளத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌, 

சுமார்‌ 80 வருடங்களுக்கு முன்னால்‌ அமெரிக்காவில்‌ 

மியூ ஜெர்ஸி என்னுமிடத்தில்‌ ரேடியோ எஞ்சினியர்‌ 
கார்ல்‌ - ஜான்ஸ்‌ (பி ர௨ா$ி6) ஒரு புதிய ரேடியோ 
ஏரிடலை நிறுவினார்‌. மரச்‌ சட்டங்களில்‌ பித்தகரக்‌ குழா 
யைப்‌ பொருத்திச்‌ சுமார்‌ 100 அடி. கிளத்தில்‌ அதனை : 
அமைத்தார்‌. மையத்தில்‌ அமைந்த இயந்திரத்தினால்‌ 
மான்கு சக்கரங்களின்மீது அது சுழன்றது. 

வெகு தொலைவிலுள்ள இடங்களுக்கும்‌, தேசங்‌. 
கஞக்குமிடையே ரேடியோ செய்திப்‌ போக்குவரத்து 
பாதிக்கப்பட்டு வந்தது. இதன்‌ காரணத்தை அறியப்‌ பல 


ரேடியோ-வானசாஸ்‌இரம்‌. 129 


விஞ்ஞானிகள்‌ முயன்று வந்தனர்‌. இதற்காகவே ஜான்ஸ்‌ 
கயும்‌ இப்புதிய ஏரியலை நிறுவினார்‌. ஆனால்‌ அது மற்றொரு 
காரியத்திற்கும்‌ பயன்பட்டது. புதிய ரேடியோ-வான 
சாஸ்திரம்‌ உதயமாயிற்று. 

சிறு$ரக வியாடஇயினால்‌ பீடிக்கப்பட்ட இவ்‌ எஞ்சினீ 
யர்‌ டாக்டர்‌ ஆலோசனையின்‌ படி இராமப்புறத்தில்‌ வக்க 
, வேண்டியதாயிற்று, ஆகவே ஹோம்டெல்‌ (110081) 
ஆராய்ச்சிச்சாலையில்‌ வேலைசெய்து வரலானார்‌. 1931-ஆம்‌ 
ஆண்டில்‌ அவர்‌ வானசாஸ்திர ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டார்‌. 
ரேடியோ பரிசோதனைகளின்போது பல குறுக்‌8டுகள்‌ 
இருப்பது தெரியவந்தது. புயல்‌, காற்று, இடி மழையினால்‌ 
குறுக்கீடுகள்‌ இருந்து வந்தன. 140 மைல்‌ தாரத்திற்‌ 
கப்பால்‌ வீசும்‌ புயலினால்கூடத்‌ தடை ஏற்பட்டது. ஆனால்‌ 
மற்றொரு (3-வது) தடைபற்றி விவரங்கள்‌ தெரியவில்லை, 
'இது எங்இருந்து பிறக்கிறது என்பதும்‌ புலப்படவில்லை. 
காது-போனை அணிந்துகொண்டு எப்பொழுதும்‌ இத்‌ 
தடங்கல்பற்றிக்‌ கவனித்துவந்தார்‌. இத்தடங்கலினால்‌ 
(£கமற% நம்‌550௧) ஏற்படும்‌ சத்தம்‌ எல சமயங்களில்‌ உரக்க 
வும்‌, சில சமயங்களில்‌ மெல்லியதாகவும்‌ கேட்டது. 
இதுவே ஜான்ஸ்‌ஓயின்‌ சிந்தனையைத்‌ தாண்டுவதற்குக்‌ 
காரணமாயிருந்தது. ' சாதாரணமாகப்‌ பெரும்பாலான 
ரேடியோ எஞ்சினீயர்கள்‌ இதனைப்‌ பொருட்படுத்தாது 
'இருந்து விடுவார்கள்‌. ஆனால்‌ ஜான்ஸ்‌ அவ்வாறு 
இதனைப்‌ பு.றக்கணிக்கவில்லை. இத்தடையின்‌ காரணம்‌ 
பற்றி நுணுகி ஆராய முயன்றார்‌. பல ஏித்தாந்தங்களையும்‌ 
சோதித்துப்‌ பார்த்தார்‌. ஆனால்‌ ஓன்றும்‌ பொருந்துவ 
தாகத்‌ தோன்றவில்லை. 

குரியனிருக்கும்‌ இசையிலிருந்து இத்தடை (ஒ௩க110 
31 ஊஹ0௰) வருவதாகத்‌ தெரிந்தது. இனமும்‌ கிழக்‌ 
இல்‌ தோன்றி, மேற்டில்‌ அது மறைவதாகக்‌ காணப்பட்டது. 

வான. 9 


180. வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


மேலும்‌' ஆராய்ந்ததில்‌" இதுவும்‌ சரியல்ல என்று தெரிய 
வந்தது. இனமும்‌ சூரியன்‌ இருக்கும்‌ நிலைக்கு கான்கு 
நிமிடங்கள்‌ முன்னதாகத்‌, தோன்றி ஒரு மாதத்தில்‌ சுமார்‌ 
2 மணி நேரம்‌ முந்திக்கொண்டது. இதிலிருந்து நட்சத்‌: 
தரங்களுக்கும்‌ இதற்கும்‌ தொடர்பிருக்கலாமோ என்ற 
சந்தேகம்‌ ஏற்பட்டது. ஏனெனில்‌ கஈட்சத்திரங்களும்‌. 
கட்சத்திரக்‌ கூட்டங்களும்‌ இனமும்‌ 4 நிமிடங்கள்‌ முன்ன 
தாரக உதிப்பதை காம்‌ எல்லோரும்‌ அறிவோம்‌. மேற்‌ 
கொண்டு கவனித்ததில்‌ அது ஆகாய கங்கையின்‌ மத்தியி 
லிருந்து வருவதாகத்‌ தெரிந்தது. அது தோன்றுமிடம்‌ 
பூமியிலிருந்து சுமார்‌ 26,020 ஒளி வருடங்களுக்கு அப்பால்‌ 
என்று வானசாஸ்திரிகள்‌ மஇப்பிடுஒருர்கள்‌. ஒரு ஒளி 
வருடம்‌ 6,000,00,000,0000 மைல்கள்‌. ஆகவே மொத்‌. 
தம்‌ சுமார்‌ 156,000,000,000,000,000 மைல்கள்‌ தாரமாகும்‌,, 
இவ்வாறு ஜான்ஸ்கி அமைத்த சாதனம்‌ ரேடியோ. டெலிஸ்‌ 
கோப்பாக உருவானது, ரேடியோ சமிக்ஞைகள்‌ ஆகாய 
கங்கையின்‌ ஆழத்தினின்றும்‌ (உட்புதத்தினின்றும்‌) 
தோன்றுவது தெரியவந்தது. 


ஜான்ஸ்‌இயின்‌ இப்புதிய கண்டுபிடிப்பு, மாம்‌ புதிய 
பிரபஞ்சத்தைக்‌ கரண்பதற்கு வாயிலாக அமைந்தது, 
இதுவரை நாம்‌ காணாத வானப்‌ புதையல்கள்‌ நமக்குக்‌ 
இடைப்பனவாயின, சூரியன்‌, கிரகங்கள்‌, கெபுலாக்கள்‌, 
நட்சத்திரங்கள்‌, நட்சத்திர மண்டலங்கள்‌ (ஐ௨]௨%37) - ஆகிய 
வற்றினின்றும்‌ பூமியை நோக்கி ரேடியோ அலைகள்‌ வரு 
இன்றன. அவற்றுள்‌ சல பனவீனமானவை. சிலவற்றினின்‌. 
றும்‌ நாம்‌ ரேடியோ அலைகளைப்‌ பெறுகிறோம்‌. 


ஜான்ஸ்க புதிதாகக்‌ கண்டுபீடித்த விஷயம்‌ நியூயார்க்‌ 
டைம்ஸ்‌ பத்திரிகையில்‌ 1933-ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌. 
5-ஆம்‌ தேதி வெளியானது, இரண்டு வாரங்கள்‌ கழித்து: 
ரேடியோவில்‌ அவர்‌ கேட்ட ஒலி (உஸ்‌, உஸ்‌? என்ற 


ரேடியோ-வானசாஸ்இரம்‌ 381 


சப்தம்‌) ஒலி பரப்பப்பட்டது. ஒரு நிருபர்‌ இதனை :ரேடி 
யேட்டரிலிருந்து' வெளிப்படும்‌ கீராவிக்கு ஒப்பிட்டார்‌. 
இதுவரை கேளாத ஓலியைக்‌ கேட்கமுடியும்‌ என்று மக்கள்‌ 
முதல்‌ தடவையாக உணர்ந்தனர்‌. பல. காரணங்களினால்‌ 
ஜான்ஸ்‌ இத்துறையில்‌ தமது ஆராய்ச்சியைக்‌ கைவீட 
வேண்டியதாயிற்று, 


அவர்‌ ஆரம்பித்துவைத்த ஆராய்ச்சித்‌ துறை நிலைத்து: 
விட்டது. யல ஆராய்ச்சியாளர்கள்‌ ஈடுபட்டு பலவகை 
யான ரேடியோ டெலிஸ்கோப்புகளை நிறுவினார்கள்‌. தனிப்‌ 
பட்ட ரிஸீவர்களும்‌ மிறுவப்பட்டன. ரேடியோ பீரபஞ்‌ 
சத்தின்‌ நுட்பங்கள்‌ விளக்கமுறலாயின. ரேடியோ 
'டெலிஸ்கோப்புககா மலையுச்சிகளில்‌ கிறுவவேண்டுழ்‌ 
ஏன்ற நிர்ப்பந்தம்‌ இடையாது. ஆகாயமும்‌ மேகப்‌ 
வடலங்கள்‌ எதுவுமின்றி கிர்மலமாக இருக்கலேண்டு 
மென்பதில்லை. ரேடியோ டெலிஸ்கோப்புகள்‌ மேகத்தை 
யும்‌, மூடுபனியையும்‌ ஊடுருவி கிரகங்களைத்‌ துருவிப்‌ 
யார்க்கும்‌ சக்தி வாய்ந்தவை. 200 அங்குல பாலோமார்‌. 
டெலிஸ்கோப்பு சக்‌இ வாய்ந்தது என்று சுருதப்பட்டது. 
ஆனால்‌ அதையும்விட சக்திவாய்ந்ததாக, கோடிக்‌ 
கணக்கான மைல்களுக்கு அப்பால்‌ உள்ள நட்சத்திரங்‌ 
கக அளந்தறியும்‌ ஆற்றல்‌ ரேடியோ டெலிஸ்கோப்‌ 
'பிற்கு உண்டு. கலீலியோ காலத்திற்குமுன்‌ சுமார்‌ 5000 
கட்சத்திரங்களை யே பார்க்க முடிந்தது. அதன்பின்‌ லட்சக்‌ 
கணக்கில்‌ நட்சத்திரங்கள்‌ தெரிந்தன; இப்பொழுது 
லட்சோப லட்சம்‌ நட்சத்திரங்களை நாம்‌ பார்க்க முடிகிறது. 

ஜான்ஸ்‌ வழிகாட்டியபின்‌ கீரோட்‌ ரீபர்‌ (0045. 
௩) என்கிற மற்றொரு விஞ்ஞானி ரேடியோ வான 
சாஸ்திரத்‌ துறையில்‌ தொடர்ந்து ஆராய்ச்சி ௩டத்தி 
வந்தார்‌. ஒரு புதிய ரேடியோ டெலிஸ்கோப்பை நிறுவத்‌ 
திட்டமிட்டார்‌. இவர்‌ மாணவராக இரக்கும்பெ £ழுதே 








84 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌. 


புதிதாக மாம்‌ ரேடியோ வானத்தைக்‌ கண்ட றிகறேோம்‌. 

அது வெற்றிடமாக இல்லை. வான வெளியிலிருந்து 
ரேடியோ அலைகள்‌ பூமியை எட்டுகின்றன. புதிய ரேடியோ 
பிரபஞ்சம்‌ தோன்றுறது, எனவே நாம்‌ ஈமது வான சாஸ்‌ 
தரப்‌ புத்தகங்களைக்கூட மாற்றி எழுத நேரிடலாம்‌. புதிய 
நட்சத்திரக்‌ கணங்கள்‌ தெரியவரலாம்‌; அவற்றிற்குப்‌ புதிய 
புதிய பெயரிடவேண்டி யிருக்கும்‌. ஆனால்‌ இப்‌ பிரபஞ்‌ 

்‌ “சத்தை நமது கண்கொண்டு பார்க்க முடியாமலிருக்கலாம்‌. 


ரேடியோ டெலிஸ்கோப்பு இயங்குவதை நாம்‌ சுருக்‌ 
கமாகப்‌ பின்வருமாறு விவரிக்கலாம்‌, வான வெளியினின்‌ 
றும்‌ வரும்‌ ரேடியோ அலைகள்‌ வாயுமண்டலத்தை ஊடுருவி 
ரேடியோ டெலிஸ்கோப்பின்‌ இண்ண வடிவிலுள்ள ஏரி 
யலைத்‌ தாக்குகின்றன. பின்‌ இவை ஒரு குவியத்தானத்தை 
அடைகின்றன. இவ்வாறு பிரஇபலிக்கும்‌ அலைகள்‌ ஆன்‌ 
டென்னாவில்‌ படிஇன்றன. இதன்பிறகு சாதாரண ரேடியோ 
அல்லது டெலிவிஷன்‌ சாதனத்தில்‌ போன்று பல கட்டங்‌ 
களில்‌ அலைகள்‌ மாறுகின்றன. ஆனால்‌ ரிஸீவரில்‌ இந்த: 
அலைகள்‌, பதிவுசெய்யும்‌ கருவியுடன்‌ பொருத்தப்பட்டு 
வரைகோட்டுப்‌ படங்களையே வரைகின்றன. 4 


1942-ஆம்‌ வருடம்‌ பிப்ரவரி 27-ம்‌ தேதி பிரிட்டன்‌ 
பாதுகாப்பு காவல்‌ நிலையங்களில்‌ (௦0% ற௦84) ஓரு பரபரப்பு 
ஏற்பட்டது. செளதாம்ப்டன்‌ துறைமுக ஈகரத்திலுள்ள 
ராடார்‌ சாதனங்களில்‌ சில குறுக்கீடுகள்‌ (0கார;ஜ6 ௦5 
81211௦) தெரியவந்தன. இதற்கும்‌ மற்றும்‌ சாதாரணமாசு 
ஏற்படக்கூடிய தடைகளுக்கும்‌ சம்பந்தம்‌ இல்லை என்று 
தெரியவந்தது. இது அதிக சக்தி வாய்ந்ததாக நீடித்த 
நேரம்‌ இருந்தது. இதுபோன்ற வீஷயங்கள்‌ யார்மெளத்‌, 
பிரிஸ்டல்‌, ஹல்‌ மற்றும்‌ இடங்களில்‌ உள்ள ராடார்‌ மிலை. 
யங்களிலும்‌ ஏற்பட்டன. யு.த்த காலத்தில்‌ இதுபோன்ற 
குறுக்‌€டுகள்‌ ஏற்பட்டுத்‌ தவராக எச்சரிக்கைகளை ' அறி. 


ரேடியோ-வானசாஸ்‌ திரம்‌ 195 


விப்பது தவிர்க்கமுடியாததாயிற்று. பலூன்கள்‌, எரி நட்சத்‌ 
'திரங்கள்‌, பறவைகளினால்கூட இக்‌ குறுக்‌8டு ஏற்படலாம்‌. 
முதன்‌ முதலாக ஜெர்மானியர்‌ ரகசிய ஆயுதங்களை ஏவி 
விட்டனரோ என்ற சந்தேகமும்‌ ஏற்பட்டது. 

ஜெர்மானியரும்‌, பிரிட்டன்‌ ராடார்‌ சாதனங்கள்‌ செய 
லற்றுப்‌ போவதற்காக செயற்கை முறையில்‌ மாற்று அலை 
களை அனுப்பிவந்தனர்‌. அவ்விதம்‌ செய்தால்‌ விமானப்‌ 
படை எடுப்பை அறிந்துகொள்வது முடியாத காரியமாக 
விடும்‌. ஆகவே இவ்விதக்‌ குறுக்கடுகளைப்பற்றி ஆராய 
ஸ்டான்லி ஹே (81௨1௦9 11637) கியமிக்கப்பட்டார்‌. இவர்‌ 
வி-2 ராக்கெட்டுகளின்‌ போக்கை ஆராய்ந்துவந்தவர்‌. வீஞ்‌ 
ஞானிகள்‌ கோஷ்டி யொன்றின்‌ தலைமையில்‌ இவர்‌ நாஜி 
களின்‌ தந்திரங்களையும்‌, ராடார்‌ எதிரொலிகளையும்‌ பற்றிக்‌ 
கவனித்து வந்தார்‌. 

ராடார்‌ கிலையங்களில்‌ மேலே குறிப்பிட்ட குறுக்‌8டு 
நாள்‌ முழுதும்‌ இருந்துவந்தது. ஆனால்‌ காஜிகளின்‌ படை 
எடுப்பைப்‌ பற்றி அறிகுறியே இல்லை, ஒருவாறு பீதி 
நீங்கெது: ராடார்‌ நிலையங்களுக்கு எல்லாம்‌ ஹே விஜயம்‌ 
செய்து நிலையங்களை இயக்குபவர்களிடம்‌ பேசினார்‌. மற்றும்‌ 
பதிவு செய்யப்பட்ட தகவல்களையும்‌ கவனித்தார்‌. இரண்டு 
மூன்று தினங்கள்‌ இவ்வாறு ஆராய்ந்தபின்‌ ஸ்டான்லி ஹேம 
அறிக்கை யொன்றைச்‌ சமர்ப்பித்தார்‌. ஆரம்பத்தில்‌ இத்‌ 
தகவல்‌, யுத்த ரகசியமாக, பாதுகாக்கப்பட்டு வந்தது. அவரீ 
சமர்ப்பித்த தகவலில்‌ ராடார்‌ நிலையங்களில்‌ ஏற்பட்ட குறுக்‌ 
இட்டிற்கு சூரியனே காரணம்‌ என்றும்‌, அதிலிருந்து குறுக்‌ 
டு ஏற்பட்டதாகவும்‌ குறிப்பிட்டிர$தனர்‌. சூரியனால்‌. 
தோன்றிய ஒரு பெரிய சூரியப்‌ புள்ளி மறைந்ததும்‌ ராடார்‌ 
நிலையங்களில்‌ ஏற்பட்ட குறுக்கீடும்‌ ரீய்கிவிட்டது. 

பூமியிலிருந்து 99,000,000 மைல்‌ தாரத்திலுள்ள 
சூரியனிலிருந்து ரேடியோ, அலைகள்‌ எட்டுவதாகக்‌ கண்‌ 





186 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


டறிய முடிந்தது. சந்திரனும்‌ மிகவும்‌ பலவீனமான ரேடியோ 
அலைகளை அனுப்புவதாகத்‌ தெரிவித்தனர்‌. இவற்றுள்‌ ஏல 
இயற்கையாகவே வரும்‌ அலைகள்‌. சந்திரனிலிருந்து வரு 
வது பிரதிபலிக்கும்‌ அலைகள்‌. அதரவது சூரியனிலிருந்து 
வரும்‌ அலைகள்‌ சந்திரனில்‌ மோதிப்‌ பின்‌ பிர இிபலிக்‌இன்றன.. 
றிது காலம்‌ செல்லவே. சந்திரனுக்கு அப்பாலிருந்தும்‌ 
ரேடியோ அலைகள்‌ வருவது தெரியவந்தது. 1955-ம்‌ ஆண்‌ 
டில்‌ ஒருநாள்‌ பொனார்ட்பர்க்கும்‌, கென்னத்‌ பிராங்கலினும்‌ 
வியாழன்‌ (701460) இரகம்‌ பிரகாசிப்பதைக்‌ கண்டனர்‌. 
மறுதினமே அதினின்றும்‌ ரேடியோ. அலைகள்‌ வருவதை 
ஏற்றனர்‌. இவ்‌ அலைகள்‌ வலுவுடன்‌ இருப்பது தெரியவம்‌ 
தீது. குளிர்ச்சியுள்ள இரகங்கள்‌ பொதுவாக அலைகளை 
வீசுவதில்லை. வியாழனின்‌ சீதோஷ்ண மிலை மிகவும்‌ 
குறைவு என்று ஈம்பப்படுகன்றது. பனி உறை நிலைக்கும்‌ 
சுமார்‌ 800 டிகிரி குறைவு என்றும்‌ கூறப்படுகிறது. 17,000 
மைல்‌ கனத்திற்கு பனி உறைச்திருப்பதாக சிலர்‌ கூறுஒருர்‌ 
கள்‌, இவ்வாறு குளிர்ந்த இரகம்‌ பூமிக்கு ரேடியோ அலை 
களை அனுப்பக்கூடும்‌ என்று நம்பவில்லை. இக்கிரகத்தின்‌ 
குறிப்பிட்ட ஒருபக்கம்‌ பூமியை கோக்கு இருக்கும்போது 
ரேடியோ அலைகள்‌ வருவதாகவும்‌, அதில்‌ காணப்படும்‌ 
மேகப்படலம்‌ இதற்குக்‌ காரணம்‌ என்றும்‌. கூறினர்‌, சமீபத்‌ 
தில்‌ சுக்கிரனிலிருந்துகூட (1718) ரேடியோ:சமிக்ஞைகள்‌ 
வருவதுபற்றித்‌ தகவல்‌ஒடைத்து வருகிறது. 
மாம்‌ எளிதில்‌ ஆராயக்கூடியது சூரியன்தான்‌. இத 
னைப்‌ பொறுத்துத்தான்‌ வெகு தொலைவிலுள்ள ஆகாய 
- கங்கையிலுள்ள (141117 ௭௮3) கட்சத்திரங்களை யும்‌, மற்றும்‌ 
நட்சத்திர மண்டலங்களையும்‌ ஆராய்கறோம்‌. நட்சத்திரங்‌ 
கள்‌ உஷ்ண நிலை, வெளிச்சம்‌, பொருள்‌ இணிவு மூ.தலிய 
வற்றில்‌ வேறுபடுகின்றன. சூரிய ஓளி வட்டம்பற்றி வான. 
சாஸ்‌.திரிகள்‌ வெகுகாலம்‌ ஆராய்ந்து வருஇன்றனர்‌. சூரிய 
இரகணத்தின்போதுதான்‌ வெகு எக்இரத்தில்‌ குறித்த 


ரேடியோ-வானசாஸ்‌இரம்‌ 197 


விகாடிக்குள்‌ இந்த ஆராய்ச்சியை ௩டத்தவேண்டியிருக்‌ 
இறது. ரேடியோ டெலிஸ்கோப்பு வசதி ஏற்பட்ட பின்‌ 
(இந்த ஆராய்ச்சியை வெகுநேரம்‌ நடத்த வசதி ஏற்பட்‌ 
டிருக்கிறது. இவ்வாறு ஆராய்ச்சி ௩டத்தியதில்‌ சூரிய 
ஒளிவட்டம்‌ நாம்‌ பார்க்கும்‌ வட்டத்‌இற்கும்‌ புறம்பாக பல 
மைல்கள்‌ பரவி இருப்பதாகத்‌ தெரிகிறது. அதன்‌ வீட்டம்‌ 
8,640,000 மைல்‌ என்று கணக்கடப்படுகிறது. காம்‌ சூரி 
யோதயத்தின்போதும்‌, குரியாஸ்தமனத்தின்‌ போதும்‌ இவ்‌ 
வட்டத்தையே மிகவும்‌ பெரிதாகக்‌ காண்கிறோம்‌. 1959-ம்‌ 
ஆண்டில்‌. (ஜனவரி) சூரிய கிரகணத்தின்‌ போது மற்ற 
விஞ்ஞானிகளுடன்‌ ரேடியோ வான சாஸ்‌ இரிகளும்‌ கலந்து 
கொண்டு சூடானில்‌ (கார்ட்டூம்‌ 811௨7%௦0) ஆராய்ச்சி 
நடத்தினார்கள்‌. சூரியனில்‌ வாயு மண்டலத்தின்‌ பரப்பு 
மற்றும்‌ தன்மைகள்பற்றிஆராய்ந்தனர்‌. ரேடியோ-டெலிஸ்‌ 
கோப்பு கோட்டுப்‌ படங்களினின்றும்‌ அனுபவம்‌ பெற்ற 
விஞ்ஞானிகள்‌ பல அரிய தகவல்களைத்‌ தெரிந்து கொள்‌ 
இருர்கள்‌. ஈமக்கெல்லாம்‌ தாறுமாறாக வரையப்பட்ட 
கஇறுக்கல்‌ கோடுகள்தாம்‌ தெரியவரும்‌: சூரியப்‌ புள்ளிகள்‌ 
ஏற்படும்போது பலத்த ரேடியோ அலையோசைகள்‌ எழு 
வதைக்‌ கண்டுபிடி த்திருக்கறார்கள்‌. 

சூரியனிலிருந்து ஜுவாலைகள்‌ வீசுவதனால்‌ ராடார்‌ 
கிலையங்களில்‌ குறுக்‌உடுகள்‌ ஏற்படுகின்றன என்பதைக்‌ 
கவனித்தோம்‌. ரேடியோ வான சாஸ்திரம்‌ இக்நுட்பங்‌ 
கள எல்லாம்‌ தெரிவிக்கிறது. ரேடியோ வான சாஸ்திரீம்‌ 
யுத்த காலத்திலும்‌, சமாதான கரலத்திலும்‌ பயன்படக்‌ 
கூடியது. ஆகவே இதற்காக பாதுகாப்பு இலாக்காக்கள்‌ 
ஆதரவளித்து வருகின்றன: 

பொதுவாக சூரியன்தான்‌ ரேடியோ அலைகளை வீசு 
இன்றது. மற்ற ஈட்சத்திரங்களினின்றுவரும்‌ ரேடியோ அலை 
கள்‌ மிகவும்‌ பலவீனமானவை, இவைகளை ஏற்க மிகநுட்‌ 
பமான சாதனங்கள்‌ வேண்டும்‌. ரேடியோ டெலிஸ்கோப்‌ 


198 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


தான்‌ வானத்திலிருந்து வரும்‌ ரேடியோ அலைகளை ஏற்கன்‌ 
றன. இல சமயங்களில்‌ அவை எங்கிருந்து வருன்றன 
என்பது தெரியவரும்‌; பெரும்பாலும்‌ அவை எங்இருந்து 
வருகின்றன என்பது தெரியாது, இவை “ரேடியோ. நட்‌ 
சத்திரங்கள்‌?” என்று அழைக்கப்படுகன்றன. பெரும்பா 
லும்‌ ரேடியோ நட்சத்திரங்களின்‌ தன்மை நமக்குத்‌ தெரி 
யாமல்‌ ரகசியமாகவே இருக்கிறது. அவற்றுள்‌ சிலவற்றைப்‌ 
பற்றி கரம்‌ தெரிந்து கொண்டிருக்கிறோம்‌. 1947-ஆம்‌ 
ஆண்டு ஈவம்பர்‌ மாதத்‌இல்‌. ஒருமாள்‌ மாலையில்‌ முதலாவ 
(தாக ரேடியோ நட்சத்திரமொன்று : அடையாளம்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டது. டாரஸ்‌ (706 1301) நட்சத்திரக்கணம்‌ 
அடிவானத்திற்கு மேலே எழும்‌ சமயத்தில்‌ ரேடியோ 
சமிக்ஞை வந்தது. : இதனை ஆஸ்டிரேலிய விஞ்ஞானிகள்‌ 
கண்டுபிடித்தனர்‌. இப்பகுதியில்‌ மண்டு வடிவ நெபுலா 
பலத்த ரேடியோ சமிக்ஞைகளை அனுப்பியது தெரியவம்‌ 
தீது. 1054-ம்‌ ஆண்டு வெடித்த நட்சத்திரத்தின்‌ எஞ்சிய 
பகுதியே ஈண்டு வடி.வ நெபுலா என்று கருதப்படுகிறது. 
1959-ம்‌ ஆண்டில்‌ மற்றொரு நட்சத்திரக்‌ கணமான காஸி 
யோபியாவினின்றும்‌ ரேடியோ அலைகள்‌ வருவதாக இரு 
விஞ்ஞானிகள்‌ கண்டுபிடித்தனர்‌. 


நட்சத்திரத்‌ துகள்கள்பற்றி கேம்ப்பிரிட்ஜ்‌ சர்வ கலா 
சாலையைச்‌ சேர்ந்த ப்ரெட்‌ ஹாயில்‌ (19760. 11091, 
ஆராய்ச்சி நடத்தினார்‌. அவர்‌ சில கொள்கைகக£த்‌ தெரி 
வித்தார்‌. மிகப்‌ பெரிய (ராட்சஸ) நட்சத்திரங்கள்‌ 
வெடித்து நட்சத்திரத்‌ துகள்கள்‌ (8மற6£ 17௦7௨6) ஏற்‌. 
படுவதாகக்‌ கூறினார்‌. இதுபோன்ற நட்சத்திரமெர்ன்று” 
குரியனைவீட 10 மடங்கு பெரிதாகவும்‌, ஆயிர மடங்கு... 
ஒளியுள்ளதாயும்‌ இருக்கலாம்‌, இதிலும்‌ நைட்ரஜன்‌ 
ஹீலியமாக மாறி எரிஏறது. ராட்சஸ நட்சத்திரத்தில்‌ 
ஹைமட்ரஜன்‌ வெகு உக்கிரத்தில்‌ எரிந்துவிடுவதால்‌, 


ரேடியோ-வானசாஸ்‌இரம்‌ 189 


எரிபொருள்‌ பஞ்சமேற்பட்டு வெடிக்கலாம்‌ என்ற நம்பு: 
இறுர்கள்‌. ஈட்சத்திரத்‌ துகள்கள்‌ வெடித்தால்‌ அதன்‌ உஷ்‌ 
ணம்‌ சூரியன்‌ உஷ்ணத்தைவிட 800 மடங்கு அதிகம்‌ 
்‌ இருக்கும்‌, நட்சத்திரம்‌ வெடித்ததும்‌ வானவெளியில்‌: 
புகைமண்டலம்‌ கிளம்பி ௮வை ரேடியோ சமிக்ஞைககர 
அனுப்பிக்கொண்டிருக்கும்‌. இவ்வாறு வெளிப்படும்‌ சக்தி: 
ஆயிரக்கணக்கான ஹைட்ரஜன்‌ குண்டுகள்‌ வெடிப்ப 
தற்குச்‌ சமமாகும்‌. நட்சத்திரத்‌ துகள்கள்‌ பற்றிய ஆராய்ச்சி: 
எல்லோரையும்‌ கவர்ந்து வருன்றது. இவ்வாறு ௩ட்சத்‌: 
இரங்கள்‌ வெடிப்பது சாதாரண நிகழ்ச்சி என்று அறிந்து 
கொள்கறேோம்‌. 
ஓரையன்‌ நெபுலா அனுப்பும்‌ ரேடியோ அலைகளையும்‌ 
கவணித்து வந்துள்ளனர்‌. .கெபுலாக்கள்பற்றி மற்றொரு. 
கொள்கையும்‌ தெரிவிக்கப்படுகறது. அதாவது பழைய: 
நட்சத்திரங்கள்‌ மேகத்‌ இரள்களினின்றும்‌ புதுப்‌ பொருள்‌ 
கப்‌ பெற்று வலுப்பெறுகிறது என்று கருதப்படுகிறது... 
ரேடியோ வானசர்ஸ்திரம்‌ இதுபோன்ற விஷயங்களை 
எல்லாம்‌ தெளிவுபடுத்தலாம்‌. நட்சத்திரங்கள்‌ எவ்வாறு: 
உண்டாஇன்றன, உருப்பெறுன்றன என்பதை எல்லாம்‌. 
தெளிவாக விளக்கலாம்‌. 
ஆண்டிர.மிடா நட்சத்திரக்‌ கணத்திலுள்ள சுருள்‌ 
வடிவ நட்சத்தரமண்டலம்‌ எம்‌-81 என்று அழைக்கப்படு” 
இறது. ஆண்டிரமிடா ரேடியோ அலைகளை அனுப்புவதை. 
பிரிட்டிஷ்‌ விஞ்ஞானிகள்‌ கண்டறிந்தனர்‌. மற்றும்‌ நட்சத்‌- 
இர மண்டலங்களும்‌ பிரம்மாண்ட துகள்மேகத்‌ தீரள்‌ 
களும்‌ ரேடியோ அலைகக£ வீசுவதைக்‌ கண்டுப்டித்துள்ள 
னர்‌. * 
வானத்தின்‌ பல்வேறு பாகங்களிலிருந்து ரேடியோ 
அலைகள்‌ வருவதை ஆராய்ர்தறிந்து படம்‌ (18௧) ஒன்றும்‌ 
தயாரித்துள்ளனர்‌. அதாவது உல௫ல்‌ ஜன.த்தொகையைக்‌. 


140 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


குறிப்பிடும்‌ தேசப்‌ படங்கள்‌ போன்றது. வலுவாக 
ரேடியோ அலைகள்‌ வருமிடத்திற்கு அதிகமாக இருண்ட 
கிறச்‌ சாயத்தையும்‌, மற்றும்‌ இடங்களுக்கு மெல்லிதாகச்‌ 
சோயத்தையும்‌ பூசியுள்ளனர்‌. இங்கிலாந்து ஜோட்ரல்‌ பாங்க்‌ 
[2௦0811 ௭1) வான ஆராய்ச்சிக்‌ கூடத்தைச்‌ சேர்ந்த 
(ஹான்பரி ப்ரெளன்‌ (1707௪ 100) பல ஆராய்ச்சி 
க நடத்தியுள்ளனர்‌. இவர்‌ தமது முடிவுகளைத்‌ தெரி 
விக்க :*மாதிரி”"ப்‌ பொருள்கள்‌ (14௦818) படங்களைத்‌ 
தயாரித்துள்ளார்‌. 

வானவெளியில்‌ சல இடங்களில்‌ வெற்றிடங்கள்‌ 
இருப்பதுபோல நமக்குத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ அங்‌ 
கெல்லாம்‌ புகைபோன்று மெல்லிய படலங்கள்‌ உள்ளன; 
பெரும்பாலும்‌ ஹைட்ரஜன்‌ இங்கு கிரம்பி யிருக்கிறது. 
“ஹைட்ரஜனும்‌ ரேடியோ சமிக்ஞைகளை அனுப்பவல்லது. 
1951-ம்‌ ஆண்டில்‌ வானவெளியிலுள்ள ஹைட்ரஜன்‌, 
ரேடியோ அலைகளை அனுப்புவதை முதன்‌ முதலாகக்கண்டு 
பிடித்தனர்‌. இதற்கென்று விசேஷ :ரிஸீவர்‌'க&த்‌ தயா 
ரித்துள்ளனர்‌. 

வானத்திலே ஈட்சத்திர இடைவெளியினூடே ஒளிக்‌ 
இரணம்‌ செல்லும்பொழுது அது துகள்களைத்‌ தாக்கி 
இயங்கச்‌ செய்கிறது பின்பு இத்துகள்கள்‌ நெருக்கமாகச்‌ 
'சேருன்றன. இவ்வாறு சேர்ந்தபின்‌ நட்சத்திரம்‌ உண்‌ 
டாவது. இப்படி உண்டானாலும்‌ அது சூரியன்போன்று. 
ஒளிப்‌ பிழம்பாகவும்‌ அக்கினிப்‌ பிழம்பாகவும்‌ மாறுகிறது. 
இவ்வாறு உண்டாக 100,000 வருடங்களுக்குமேல்‌ பிடிக்க 
ஸாம்‌, இவ்வாறு நட்சத்திரம்‌ தோன்றியபீன்‌ அருஇலுள்ள 
வாயுக்கள்‌ கூடேறுகன்றன. இவை அறீர்ச்சியலைகளினால்‌ 
ககர்ந்து சென்று மற்றும்‌ வாயுக்களையும்‌ இரத்துச்‌ 
கொண்டு மேலும்‌ நட்சத்திரங்கள்‌ தோன்றுன்றன. இக்‌ 
“கொள்கையை ஜான்‌ ஊரட்‌ என்பவரும்‌, லைமன்‌ 
-ஸ்பிட்ஸர்‌ என்பவரும்‌ தெரிவித்துள்ளனர்‌. 


ரேடியோ-வாளசாஸ்தீரம்‌ 141 


வைைட்ரஜன்‌ மேகத்‌ திரள்கள்‌ வானவெளியிலே- 
பபுபல்போன்று நகருன்றன, அவை செல்லும்‌ இசையைக்‌ 
கண்டறிந்து கூறுவது இயலாத காரியம்‌, இவை செல்‌: 
இம்‌ வேகம்‌, கொந்தளிப்பு ஆகிய விஷயங்கச£ம்‌ 
பொறுத்தே புது மட்சத்திரங்கள்‌ உண்டாக முடியும்‌, 
இவை வேகம்‌ குறைந்து நட்சத்திர உருவம்‌ பெறலாம்‌. 

ரரடார்‌ -வானசாள்நிரம்‌ ; வான வெளியிலிருந்து: 
பூமியை கோக்கிவரும்‌ ரேடியோ அலைகளை ஏற்று ரேடியோ. 
வானசாஸ்திர ஆராய்ச்சி நடைபெறுகிறது, ஈமது 
ரேடியோ டெலிஸ்கோப்புகள்‌ இந்த சமிக்ஞைகளை ஏற்று 
நிலைமையைத்‌ தெரிவிக்கின்றன. 

ஆனால்‌ மற்றொரு வகையான ரேடியோ வான சாஸ்‌: 
திரமும்‌ உள்ளது. இதில்‌ மனிதர்களே ரேடியோ அலை 
கக ' எழுப்பி ஆராய்ச்சி நடத்துகிறார்கள்‌. இவை வாயு: 
மண்டலத்தையும்‌ தாண்டிப்‌ பின்பு ஏதாவது ஒரு பொருளி 
னால்‌ தடைப்பட்டு மீண்டும்‌ * ஏரியலுக்கு?ப்‌ பிரதிபலிக்‌. 
இன்றன. இது ராடார்‌ கொள்கையைப்‌ பின்பற்றுவதாகும்‌. 
“ஆனால்‌ இதற்கு வரையறை உண்டு. ஏனெனில்‌ இவை: 
செல்லக்கூடிய தாரம்‌ இறிதளவே யாகுர்‌. சந்திராண்ட லம்‌ 
வரை அனுப்பி ஆராய்ச்சி நடத்துகிறார்கள்‌. சில சமயங்‌ 
களில்‌ இந்த அலைகள்‌ எரிநட்சத்திரங்களையும்‌ தாக்கிப்‌ 
பின்பு எதிரொலிக்கின்றன. பூ-பெளதிக வருடத்தில்‌: 
(ஜூலை 1957-ல்‌ தொடங்கியது) வானவெளியிலே ராக்‌: 
கெட்டுககா அனுப்பி மடத்திய ஆராய்ச்சியின்போது 
நுண்ணிய கருவிகளைப்‌ பொருத்தி யிருந்தனர்‌. இவற்றின்‌ 
மூலமும்‌ பல தசுவல்கள்‌ கிடைத்திருக்கலாம்‌. 

வருங்காலம்‌ : பிரிட்டனில்‌ மிகப்‌ பெரிய ரேடியோ 
வான ஆராய்ச்சிக்கூடம்‌ உள்ளது. ஆஸ்டிரேலியாவில்‌ 
விரிவான ஆராய்ச்சி ஈகடைபெறுகறது. அமெரிக்காவிலும்‌ 
ஆராய்ச்சிக்கு ஏற்பாடுகள்‌ செய்துள்ளனர்‌. அமெரிக்கா 


342 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


வில்‌ (கலிபோர்னியா தொழில்‌ நுட்பக்‌ கழகத்தில்‌) பீரம்‌ 
மாண்டமான ரேடியோ டெலிஸ்கோப்பையும்‌ நியூயார்க்கி 
லும்‌ வாஷிங்டனிலும்‌ மேலும்‌ மிகப்‌ பெரிய ரேடியோ- 
டெலிஸ்கோப்புகளையும்‌ கிறுவத்‌ இட்டமிட்டுள்ளனர்‌. 

இதுவரை நாம்‌ *ரேடியோ நட்சத்திரங்களை * வரை 
கோட்டுப்‌ படங்களின்‌ மூலமே தெரிந்து கொண்டிருக்‌ 
இறோம்‌; அவற்றைப்‌ பார்க்க முடிவதில்லை. வருங்காலத்‌ 
தில்‌ ரேடியோ டெலிஸ்கோப்புகள்‌ அபிவிருத்தியடைந்து 
ரேடியோ கட்சத்திரங்களை டெலிவிஷன்‌ இரைகளில்‌ 
காணக்கூடிய வசதி ஏற்படலாம்‌. ரேடியோ டெலீிஸ்‌ 
கோப்புகள்‌, டெலிவீஷன்‌ காமிராக்கள்்‌போன்று பயன்பட 
லாம்‌. இவை கண்ணுக்குப்‌ புலனாகாத நட்சத்திரங்கள்‌ 
முதலியவற்றைக்‌ கூர்ந்துகவனித்து சமிக்ஞைகளை, ஓளி 
வீசும்‌ இசைகளுக்கு அனுப்புகின்றன. பின்னால்‌ அவற்றை 
ஒன்றாக இணைத்து மாம்‌ உருவத்தைப்‌ பெறலாம்‌. இவ்வாறு 
காணப்படும்‌ உருவங்கள்‌ பல விநோத வடிவங்களை யுடைய 
வாய்த்‌ தோற்றமளிக்கலாம்‌. இதுவரைமம்‌ பிடியினின்றும்‌ 
நழுவிவந்த ரேடியோ வானத்தின்‌ பகுதிகளைக்‌ காணும்‌ 
வாய்ப்புக்‌ டைக்கும்‌. இதற்கு மின்னணு சா, 'தனமேகமக்கு 
உதவி புரியக்கூடியது. 

சமாதான காலத்தில்‌ ரேடியோ வானசாஸ்்‌திரம்‌ மிக 
வும்‌ பயன்படக்கூடியது: ரேடியோ சாதனத்தின்‌ மூலம்‌ 
செலுத்தும்‌ ௮ஸ்‌.இரங்களையும்‌ நாம்‌ வான சாஸ்திர அறிவுக்‌ 
குப்‌. பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. ரேடியோ வான 
சாஸ்‌இரத்தினால்‌ ஏற்கனவே கிலவும்‌ சில கொள்கைகள்‌ 
மாறுதலடையலாம்‌ ; சிலவற்றை £ீக்கவீட நேரிடலாம்‌. 

ரேடியோ டெலிஸ்கோமப்பு மூலம்‌ காம்‌: “விரிவடையும்‌ 
பிரபஞ்சத்தைப்‌ பற்றியும்‌” கன்கு தெரிந்துகொள்ள வச. 
ஏற்படலாம்‌. வானவெளி வளைந்திருக்கறதா என்பதைப்‌ 
பற்றி அறியவும்‌ முயற்சிக்கலாம்‌. வானத்தின்‌ ஆழத்தைக்‌ 


ரேடியோ-வானசாஸ்திரம்‌. 148. 


கூர்ந்து கவனிப்பதற்கு இந்த டெலீஸ்கோப்புகள்‌ பயன்‌ 
படும்‌. இப்பொழுது 260,000,000 ஓளி வருடங்களுக்கு 
அப்பாலுள்ள விண்மீன்களையும்‌ அறியக்கூடிய வாய்ப்பு 
ஏற்பட்டிருக்கறது. மனிதன்‌ பல துறைகளில்‌ முன்னேறி 
யிருக்கிறான்‌. புதிய கண்டங்களைக்‌ கண்டு. பிடித்இருக்கறான்‌. 
பல கடல்களைத்‌ தாண்டி யிருக்கிறான்‌, மிக" உயர்ந்த மலைச்‌ 
சிகரங்களை எட்டிப்‌ பிடித்‌ இருக்கிறான்‌, வானத்தில்‌ வெகு 
உயரத்தில்‌ பறந்து சென்றிருக்கிறான்‌. மேலும்‌ வான 
வெளியிலே ஈமது பிரபஞ்சத்தின்‌ எல்லையையும்‌ தாண்டிப்‌ 
பல அதிசயங்களையும்‌ கண்டறிய ரேடியோ வான சாஸ்‌ 
இரம்‌ வழிகாட்டி வருகிறது. 


15. பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ 


காம்‌ இவ்வுலகிலேயே கட்டுண்டு கிடக்கிறோம்‌. மது 
பூமியைப்பற்றிய சிந்தனையே மம்‌ இதயத்தில்‌ குடிகொண்டு 
விடுகிறது. அந்தப்‌ பாரத்திலேயே அழுந்தப்‌ பல' விஷயங்‌ 
களில்‌ கவனம்‌ செலுத்த மறக்துவிடுகிறோம்‌. இருக்தாலும்‌ 
ஊடே, ஊடே ஒரு சில வானக்‌ கலைஞர்கள்‌ வானத்தைத்‌ 
துருவி ஆராய்கன்றனர்‌. வான வெளியிலே காணப்படும்‌ 
சந்திரன்‌, சூரியன்‌, மற்றக்‌ இரகங்கள்‌, ௩ட்சத்திரம்‌, ஆகாய 
கங்கை (141187 எகர] இவற்றில்‌ கவனம்‌ செலுத்தி வரு: 
இரறார்கள்‌. அவற்றின்‌ அதிசயங்களை யெல்லாம்‌ நமக்கு எடுத்‌ 
துரைக்கிறார்கள்‌. விஞ்ஞான கோக்குடன்‌, அவை தோன்‌ 
(நிய வரலாறு, வெப்ப தட்ப நிலை, அவற்றின்‌ தோற்றம்‌, 
அப்‌ பிரபஞ்சங்களில்‌ காணப்படும்‌ பொருள்கள்‌ முதலிய 
விஷயங்களை ஆராய்ந்து வருஒருர்கள்‌... 

*பூமியில்‌ மனிதனும்‌, . தாவர வர்க்கங்களும்‌, பிராணி 
களும்‌, மற்றும்‌ உயிர்களும்‌ வாழ்வதுபோல சூரியனைச்‌ சுற்‌ 
நியுள்ள கிரகங்களிலும்‌, மற்றப்‌ பீரபஞ்சங்களிலும்‌ உயிர்‌ 
கள்‌ வாழ்கின்றனவா” என்ற கேள்வியும்‌ நமது சிந்தனை 
யைத்‌ தூண்டி வருகிறது. ட 

இக்கேள்விகளுக்கு விடையளிப்பது சுலபமல்ல. மது. 
பிரபஞ்சம்‌ தோன்றிய வரலாறு, நட்சத்திரங்கள்‌ உண்டான 
விதம்‌, பிற பிரபஞ்சங்களின்‌ தோற்றம்‌, அவற்றின்‌ : 
சதோஷ்ண சிலை, வாயுமண்டலம்‌ முதலிய விஷயங்களைக்‌ 
கவனிக்கவேண்டும்‌. அதன்பிறகே மற்றப்‌ பிரபஞ்சங்களி 
லும்‌ உயிர்கள்‌ வாழமுடியுமா என்பது பற்றி ஒரு முடிவுக்கு 
வரமுடியும்‌. 

நமது பிற்ஞ்சத்தின்‌ காட்சி: 13--3--1781-ல்‌ வில்லியம்‌ 
ஹெர்ஷல்‌ யுரேனஸ்‌ இரகத்தைக்‌ கண்டுபிடித்தார்‌. மேலும்‌ 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ 145. 


அவர்‌ ஆராய்ச்சி கடத்தி வான வீதியிலே காணப்படும்‌. 
ஆகாய கங்கையில்‌ பல மங்கலான ௩ட்சத்திரங்கள்‌ புலப்படு 
வதையும்‌ கண்டார்‌. டெலிஸ்கோப்பு மூலம்‌ ஆகாயத்தில்‌ 
காணப்படும்‌ ட்சத்திரங்களை எல்லாம்‌ துருவீ ஆராய்ந்து 
இப்‌ பிரபஞ்சக்‌ கடலின்‌ ஆழத்தையும்‌ கண்டுவந்தார்‌. 
சூரியன்தான்‌ இக்‌ கணத்தின்‌ மையம்‌ என்று கருதினார்‌. 
மேலும்‌ 2500-க்௫ மேற்பட்ட புகைமண்டலம்‌ போன்ற 
நெபுலாக்களும்‌, நட்சத்திரக்‌ கொத்துக்களும்‌ இருப்பதை 
அவர்‌ கண்டுபிடித்தார்‌. 

பின்பு அவர்‌ தெரிவித்த நெபுலாக்களின்‌ புகைமண்‌ 
டலம்‌ அவர்‌ இறந்த பின்‌ பல வருஷங்கள்‌ கழித்து ௬சுவா 
யிற்று. சிலவற்றில்‌ நட்சத்திரக்‌ கொத்துக்கள்‌ இருப்பதும்‌ 
தெரியலாயிற்று. அவர்‌ வகுத்‌.த பாதை பலருக்கும்‌ பயன்‌ 
பட்டது. அதையொட்டியே ஆராய்ச்சிகள்‌ கடைபெற்றன 
அவர்‌ கூறியவற்றில்‌ சில மாறுதல்களும்‌ செய்யப்பட்டன. 

இப்‌ பிரபஞ்சத்தில்‌ எவ்வளவு நட்சத்திரங்கள்‌ உள்‌ 
என என்பதை மதிப்பிடுவது கஷ்டம்‌. சுமார்‌ 100,000 
கோடி இருப்பதாகக்‌ குறிப்பிடலாம்‌. 

நாளடைவில்‌ நமது பிரபஞ்சத்தைத்‌ தவிர இதர: பிர 

, பஞ்சங்களும்‌ உள்ளன என்பது தெரியலாயிற்று. அவற்றி 
லும்‌ நட்சத்திர மண்டலங்களுள்‌, கெபுலாக்கள்‌ உள்ளன 
என்பதும்‌ அவையும்‌ சுழன்று கொண்டிருப்பதாகவும்‌ 
தெரியவந்தது. 

500 கோடி ஒளிவருஷம்‌ தாரம்‌ வரை நாம்‌ இப்‌ 
பொழுது. 100 அங்குல டெலில்கோப்பினால்‌ பார்க்க முடி 
கறது.'*தாரத்திலுள்ள பிரபஞ்சம்‌ விரிவடைந்துகட்சத்திரங்‌ 
கள்‌ பின்னோக்கிச்‌ செல்கின்றன. அவை அப்படிச்‌ சென்று 
பிரபஞ்சம்‌ விரிவடைந்தாலும்‌. அதற்கும்‌ அப்பால்‌ உள்ள 
மேகத்‌ தரள்களினின்றும்‌ நட்சத்திரங்கள்‌ தோன்றி இவ்‌ 
விடங்களுக்கு வருகின்றன?” என்று கூறப்படுகின்றது. 

வான. 10 


148 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


இவ்வாறு அளப்பரிய பிரபஞ்சத்திலே பூமியானது 
சூரிய கணத்தைச்‌ சேர்ந்த ஒரு சிறிய கிரகமே யாகும்‌. இது 
சூரியனைச்‌ சுற்றிச்‌ சுமன்றுகொண்டிருக்கிறது, சூரியன்‌ ஒரு 
நட்சத்திரமேயாகும்‌. அதற்கப்பால்‌ பல நட்சத்திரக்‌ கணங்‌ 
களும்‌ நட்சத்திர மண்டலங்களும்‌ காணப்படுகின்றன. இப்‌ 
பிரபஞ்சங்கள்‌, மிகவும்‌ சக்த வாய்ந்த டெலிஸ்கோப்பு மூலம்‌. 
மாம்‌ துருவி ஆராயும்‌ எல்லைவரை இருப்பதைப்‌ பார்க்கலாம்‌ , 

இவ்வாறு எல்லையற்ற வான வெளியின்‌ பரப்பிருக்கும்‌. 
போது மிக நுண்ணிய பகுஇியான பூமியில்‌ மட்டும்தான்‌ 
உயிர்கள்‌ வாழ்‌இன்றனவா? அல்லது மற்றக்‌ கிரகங்களி 
லும்‌ உயிர்கள்‌ உண்டா? அல்லது சூரிய கணத்திற்கு அப்‌ 
பாற்பட்ட பிரபஞ்சங்களிலும்‌ உயிர்கள்‌ வாழமுடியுமா? 
இவைபோன்றகேள்விகளுக்குப்‌ பதிலளிக்க விஞ்ஞானிகள்‌ 
முயன்று வருகிறார்கள்‌. 

உயிர்கள்‌ வாழக்கூடிய நழ்நிலை : இதர பிரபஞ்சங்களில்‌ 
அல்லது உலகங்களில்‌ உயிர்கள்‌ வாழமுடியுமா என்று 
தெரிந்து கொள்ளு முன்பு, பூமியில்‌ உயிர்கள்‌ தோன்றிய 
வரலாற்றைச்‌ சிறிது தெரிர்துகொள்ள வேண்டும்‌. அதன்‌ 
பின்‌, பூமியில்‌ இருப்பதுபோன்ற சூழ்‌ கிலை இருந்தால்‌ அக்‌ 
இரகங்களிலும்‌ அல்லது பிரபஞ்சங்களிலும்‌ உயிர்கள்‌ ௮வ 
சியம்‌ இருக்குமா எண்பது பற்றிக்‌ கவனிக்கலாம்‌. இதர பிர 
பஞ்சங்களில்‌ சூழ்‌ நிலை மாறுபட்டால்‌ உயிர்களே தோன்ற 
முடியாது ஏன்று வரையறுத்துக்‌ கூறிவிடமுடியுமா என்‌ 
பதையும்‌ கவனிக்கவேண்டும்‌ பரிணாம கொள்கையின்படி 
பூமியில்‌ உயிர்கள்‌ தோன்றி வளர்ச்சி. பெற்றன என்று கூறி 
விடுகிறோம்‌. இதர பிரபஞ்சங்களில்‌ உள்ள கிலைபற்றித்‌ 
தெரிந்தால்தான்‌ அங்கு உயிர்‌ வாழமுடியுமா என்பது 
பற்றித்‌ தெரிந்துகொள்ள முடியும்‌. 

ஜீவ சாஸ்திரத்தைக்‌ (19401029) கவணித்து, உயிர்‌ 
செல்களின்‌ சிக்கலான தன்மையையும்‌ நன்கு. தெரிந்து - 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ 47 


கொள்ளவேண்டும்‌. சிலிகள்‌ காணப்பட்டாலும்‌ கார்பன்‌. 
மூலக்‌ கூறுகளின்‌ அடிப்படையிலேயே அது அமைந்திருக்‌ 
கிறது என்பதை ஈன்கு உணரவேண்டும்‌. கார்பன்‌ ௮ணுக்‌ 
கள்‌ இதர அணுக்களுடன்‌ சேர்ந்து மிகவும்‌ சிக்கலான 
ஜிவசக்தியுள்ள ஜீவனாகக்‌ காட்சியளிக்கிறது. 

முதன்முதலாக சீரான உஷ்ணநிலை (610067௧107) 
அவசியம்‌ வேண்டும்‌. அதாவது அதிக உஷ்ணமாகவோ 
அல்லது கடுங்குளிராகவோ சீதோஷ்ணமிலை இருக்கக்‌ 
கூடாது. மிகவும்‌ உஷ்ணமாக இருந்தால்‌ எந்த.ரசாயன 
கூட்டுப்‌ பொருளும்‌ பிரிந்துவீடும்‌. 

உதாரணமாக குரியளை எடுத்துக்கொண்டால்‌ அதன்‌ 
புறவிளிம்பிலுள்ள உஷ்ணம்‌ மட்டும்‌ 6000 டி.௫ரி சென்டி 
கிரேட்‌ என்று கூறப்படுகிறது. இதில்‌ எந்த உயிர்‌ 
தான்‌ ஜீவித்திருக்க முடியும்‌? 

உயிர்கள்‌ யாவும்‌ ஓரளவு உஷ்ணத்தைத்தான்‌ தாங்க: 
முடியும்‌. அதற்கும்‌ மேற்பட்டால்‌ அவை இறந்துவிடும்‌. 
'இதற்காகத்தான்‌ பாலை மிகவும்‌ கன்றாக /45 முதல்‌ /50 
ுஇரி பாரன்‌ ஹீட்‌ உஷ்ணகிலை வரை காய்ச்சி நுண்ணிய 
உயிர்‌ அணுக்கக£க்‌ கொன்று பாலை சுத்தமானதாகச்‌ 
செய்கிறோம்‌. 

இதுபோலவே உயிர்களுக்கும்‌ ஓரளவு கடுங்‌ குளி 
ரைத்தான்‌ தாங்கு நிற்கும்‌ ஆற்றல்‌ உள்ளது. அதற்குக்‌ 
குறைந்தாலும்‌ உயிர்‌ . கிலைத்திருக்காது, மேலும்‌ உயிர்‌ 
களுக்கு பீராணவாயுவும்‌ (ஆக்ஸிஜன்‌) அவசியம்‌. அடுத்த 
படியாக உயிர்கள்‌ ஜீவித்‌இருக்கத்‌ தண்ணீரும்‌ அவசியம்‌ 
வேண்டும்‌. 
வரயுமண்டலம்‌ 

எந்தக்‌ கிரகத்திலும்‌ உயிர்கள்‌ வாழ்வதற்கு அதைச்‌ 
சுற்றிலும்‌ வாயுமண்டலம்‌ இருக்கவேண்டியது அவசிய 


348 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


மாகிறது. சூறிய உஷ்ணம்‌ அதிகம்‌ தாக்காமலும்‌ மேலும்‌ 
வெப்ப, தட்ப நிலைகளில்‌ திடீரென்று மாறுதல்‌ ஏற்படாமல்‌ 
பாதுகாப்பு அளிப்பதற்கும்‌, சுவாசிப்பதற்கும்‌ வாயு 
மண்டலம்‌ அத்தியாவசியம்‌ இருக்கவேண்டும்‌, 

இப்பொழுது பூமியைச்‌ சுற்றிலுமுள்ள வாயுமண்ட 
லம்‌ ஆதித்‌ தோற்றத்தின்போது இருந்ததல்ல என்று 
கருதப்படுகிறது. ஆரம்பத்தில்‌ பூமியானது இறக்‌ 
கெட்டியாகுமுன்‌, அதிகமான உஷ்ணகிலை இருந்தபடியால்‌, 
அப்பொழுதுள்ள வாயுமண்டலம்‌ இதைந்து வெளியிலே 
பரவிச்‌ சிதறிப்‌ போயிருக்க வேண்டுமென்று கரத இட 
மிருக்கறது. அக்கினிப்‌ பிழம்பாக இருந்த பூமி குளிர 
ஆரம்பித்ததும்‌, குழம்பு போன்று இரவ ரூபத்திலிருந்து. 
வெளிப்பட்ட நீராவி, கார்பன்‌-டை-ஆக்ஸைடு மற்றும்‌ 
வாயுக்கள்‌ வாயுமண்டலத்தில்‌ கலந்து தோன்றியிருக்க 
வேண்டும்‌. பின்பு பூகர்ப்ப காலத்திலேயே ஏற்பட்ட எர 
மலை எழுச்சிகளினின்றும்‌ மேலும்‌ வாயுக்கள்‌ தோன்றி, 
ஆரம்பத்தில்‌ தோன்றிச்‌ செதறிப்போகாமல்‌ நிலைத்து 
நின்ற சிறிது வாயுமண்டலத்துடன்‌, பின்னால்‌ தோன்‌ 
நிய வாயுக்களும்‌ சேர்ந்து புதிய வாயுமண்டலம்‌ தோன்றி 
யிருக்க்வேண்டும்‌. இதற்குள்‌ பூமியின்‌ சூடு தணிந்து 
குளிர்ச்சி அடைந்துவிட்டபடியால்‌, இந்த வாயுமண்டலம்‌ 
சிதைவுராமல்‌ சுற்றிலும்‌ நிலைத்து நின்றிருக்கிறது. 

காலப்போக்கில்‌ பூமி மேலும்‌ குளிர்ச்சியடையவே 
ஏராளமான கீராவி குளிர்ந்து மாறிக்‌ கடல்கள்‌ தோன்றி 
யிருக்கவேண்டும்‌. வாயுமண்டலத்தில்‌ சிறிதளவு பிராண 
வாயு இருந்தாலும்‌ அது சுவாடித்தல்‌, இயற்கைத்‌ தேய்வு. 
முதலிய காரணங்களினால்‌ குறைந்தாலும்கூட அதை 
ஈடு செய்வதற்குத்‌ தாவரவர்க்கங்கள்‌ காரீபன்‌-டை-ஆச்‌ 
ஸைடை கிரகித்து அதனின்றும்‌ பிராணவாயுவை வெளிப்‌ 
படுத்துகின்றன. இவ்வாறு பிராணவாயு பாதுகாக்கப்‌ 
படுகிறது. 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌. 149. 


வாயுமண்டலம்‌ இல்லாத உலகங்கள்‌ 


சந்திரனை எடுத்துக்கொண்டு அசைச்‌ சுற்றிலுமுள்ள 
வாயுமண்டலத்தின்‌ தன்மை என்ன என்பதைக்‌ கவனிப்‌ 
போம்‌. சூரிய ஐளிபடும்‌ பிரதேசமானது உயர்ந்தபக்ஷம்‌ 
120 டிகிரி சென்டிகிரேட்‌ உஷ்ணறிலையை எட்டும்‌ என்று 
தெரிகிறது. அப்பொழுது. பல வாயுக்கள்‌ தைர்து மாறி 
இவெளியேறிவீடும்‌. ஆகவே சந்திரனைச்‌ சுற்றிலும்‌ கார்பன்‌- 
டை-ஆக்ஸைடு போன்ற கன வாயுக்களே நிலைத்திருக்க 
டியும்‌... பிராணவாயு, நைட்டிரஜன்‌, நீராவி, ஹிலியம்‌, 
.ஹட்டிரஜன்‌ முதலிய மெல்லிய வாயுக்கள்‌ வாயுமண்ட 
த்தினின்றும்‌ நிலையற்றதாக வெளியேறி யிருக்க 
(வேண்டும்‌. ஆரம்பத்தில்‌ சந்திரன்‌ அதிக உஷ்ண 
முள்ளதாக இருந்ததால்‌, இன்னும்‌ துரிதமாக இவ்வாயுக்‌ 
கள்‌ சிதைந்து சென்றிருக்க வேண்டும்‌. 
புதன்‌ கிரகத்தில்‌ (]ரீ௨£௦பார) சூரியன்‌ பிரகா௫க்கும்‌ 
பகுதியின்‌ உஷ்ணம்‌ 400 டிஏரி சென்டிகிரேட்‌. ஆகவே 
இங்கு வாயுமண்டலத்தில்‌ கார்பன்‌-டை-ஆக்ஸைடு, ஜல 
வாயு, பிராணவாயுதான்‌ நிலைபெற்றிருக்கக்‌ கூடும்‌. 
அடுத்தபடியாக செவ்வாய்க்‌: இரகத்தைக்‌ (14878) 
கவனிப்போம்‌. இங்கு வாயுமண்டலத்தில்‌ ஹைட்ரஜனும்‌, 
ஹீலியமும்‌ தவீர, சிறிது நீராவி உட்பட பல கன வாயுக்‌ 
கள்‌ இருக்கலாம்‌, 
வியாழன்‌, சனி, யுரேனஸ்‌, நெப்டியூன்‌ ஆகிய கான்கு 
பெரிய ரகங்களும்‌. பூமியைவிட மிகப்‌ பெரியவை, 
அவற்றிலிருந்து வாயுக்கள்‌ வெளியேறும்‌ வேகம்‌ வரு 
மாறு? 
வாயுக்கள்‌ வெளியேறும்‌ வேகம்‌ விநாடிற்கு இத்தனை 
மைல்‌ என்று தரப்பட்டுள்ளது. 


150 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


சூரியன்‌ 992 புதன்‌ 2.4 
சுக்கிரன்‌ 6.5. பூமி 7.1 
சந்திரன்‌ கி செவ்வாய்‌ 3.2 
வியாழன்‌ 98 சனி 29 
யுரேனஸ்‌ 14 கெப்டியூன்‌ 15 


புளுட்டோ 2.2 


இக்த அட்டவணையிலிருந்தே வாயுமண்டலம்‌ வெளி 
யேறும்‌ நேர்வேகத்தைத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. ஆகவே 
ஹைடிரஜனும்‌ இதர கனவாயுக்களும்‌ இவற்றின்‌ வாயு 
மண்டலத்திலிருந்து வெளியேறி இருக்கமாட்டா. இதன்‌ 
விளைவாக இக்கிரகங்களைச்‌ சுற்றிலும்‌ அதிக தாரம்‌ வரை 
அடர்ந்த வாயுமண்டலம்‌ இருக்கவேண்டும்‌. இவ்‌ வொற்‌ 
றுமை காரணமாக இக்கரகங்களை ஓன்றுபோலச்‌ சேர்த்தே 
கவனிக்கலாம்‌. 


பூமிக்கு அருகிலுள்ளது வியாழன்‌ இரகமாகும்‌. 
சாதாரண டெலிஸ்கோப்பு மூலம்‌ இக்கிரகத்தை உற்று 
நோக்கினால்‌ அது ஒரு பிரகாசமான வட்டைப்போல, ஊடே 
இருண்ட கோடுகளோடு தோற்றமளிக்கும்‌. இது உருண்‌ 
டையாக இல்லாமல்‌ தட்டையாகத்‌ தோற்றமளிப்பதினால்‌ 
மிகவும்‌ வேகமாக இது சுழல்‌றதென்று தெரியவருகிறது. 
சூரியன்‌ அஸ்தமித்த உடன்‌ வெளிச்சமிருக்கும்‌ 
போதே இக்கிரகத்தைக்‌ கவனித்தால்‌ அதன்‌ வட்டத்தின்‌ 
மத்தியிலுள்ள பாகம்‌ ஓரத்தைவிட அதிகப்‌ பிரகாசமாகத்‌ 
தெரியும்‌. இதிலிருந்து அங்கு வாயுமண்டலமிருப்பதை 
கன்கு தெரிந்துகொள்ளலாம்‌., ்‌ 
இதில்‌ ஒரு சிவப்புப்‌ புள்ளியையும்‌ (30,000. மைல்‌ 
. கீளமும்‌ 7000 மைல்‌ அகலமும்‌ உள்ளது.) அதற்குத்‌ 
தெற்கே 45,000 மைல்‌ நீளத்தில்‌ மற்றொரு இருண்ட 
பிரதேசத்தையும்‌: காணலாம்‌. மேலும்‌ இக்கரகத்தைச்‌ 
சுற்றிலும்‌ பட்டைக்‌ கோடுகள்‌ (௦8148) காணப்படுகின்றன. 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ 151 


சமீபத்தில்‌ இக்கரகத்தைக்‌ கவணித்ததிலிருந்து இதி 
லிருந்து வீசும்‌ ஒளி, பிரதிபலிப்பதன்‌ மூலம்‌ ஏற்படுவ 
தாகவும்‌ இது உஷ்ணமுள்ளதாக இல்லை என்றும்‌ கூறப்‌ 
படுகிறது. சூரியனிலிருந்து வெகு தாரத்திலிருப்பதால்‌ 
இங்கு--140 டி.8ிரி சென்டிகிரேட்‌ உஷ்ணகிலை இருக்‌ 
றது. 

சனிக்‌ கரகத்திலுள்ள வளையத்தை நீக்‌விட்டுப்‌ 
பார்த்தால்‌ அதுவும்‌ இஃ்டத்தட்ட வியாழன்‌ கிரகத்தைப்‌ 
போலவே தோற்றமளிக்கும்‌, இதன்‌ உஷ்ணநிலை-- 155 
டிகிரி சென்டிகிரேட்‌. இதன்‌ வளையம்தான்‌ இதற்கு 
தனித்த தோற்றத்தை அளிக்கறது. இவ்வளையமானது. 
முன்காலத்தில்‌ இதைச்‌ சுற்றிவந்த உப௫ரகங்கள்‌ என்‌ 
பதும்‌ அவை இக்கரகத்திற்கு மிகவும்‌ ௮ருகே நெருங்கிய 
தாலும்‌ இதன்‌ ஆகர்ஷண சக்திக்கு உட்பட்டு அதைச்‌ 
சுற்றி வளையமாக அமைந்துள்ளனவென்பதும்‌ தெரிய 
வருகிறது. 

யுரேனஸ்‌, கெப்டியூன்‌ ஆகிய இரு ரகங்களும்‌ 
சூரியனினின்றும்‌ வெகு தொலைவிலிருப்பதனால்‌ அவற்‌ 
றைப்‌ பற்றி டெலிஸ்கோப்பு மூலம்‌ நேரடியாக அதிகம்‌ 
தெரிந்துகொள்ள முடியவில்லை. யுரேனஸ்‌ உஷ்ணநிலை. 
180 டிரி சென்டிகிரேட்‌. 

இப்பெரிய இரகங்களின்‌ உஷ்ணகிலை மிகவும்‌ குறை 
வாக இருக்கறது. அவற்றைச்‌ சுற்றிலும்‌ அமைந்துள்ள 
வாயுமண்டலத்தில்‌ உள்ள நீராவியானது குளிர்ந்து கடல்‌ 
களாகவும்‌ பின்பு மேலும்‌ குளிர்ச்ியடையவே இவை 
பனிச்கட்டியாகவும்‌ மாறிவிட்டன. இவ்வாறு இக்கிரகங்‌ 
களைச்‌ சுற்றிலும்‌ பனி உறைந்த பாகம்‌ இருக்கவேண்டும்‌. 
'இவற்றைச்‌ சுற்றிலுமுள்ள வாயுமண்டலம்‌ பரவலாகவும்‌, 
அடர்த்தியாகவும்‌ இருப்பதனால்‌ அதை ஊடுருவி மாம்‌: 
'இப்பனி உறைந்த பகுதியைக்‌ காணமுடிவதில்லை. 


752 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


ஆகவே இக்கரகங்களில்‌ 9 அடுக்குகள்‌ இருப்பதாகத்‌ 
.. தெரிந்துகொள்ளலாம்‌. மத்தியில்‌ பாறைப்பகுதி, அடுத்து 
பனிஉறை பிரதேசம்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ அடர்ந்த வாயு 
மண்டலம்‌, டாக்டர்‌ ரூபர்ட்‌ வில்ட்‌ (10%. 008 37110) 
கணக்ட்டுப்‌ பார்த்ததில்‌ பாறைப்‌ பகுதி 22000 மைல்‌ 
ஆரமுள்ளதென்றும்‌, பணிஉறை பிரதேசம்‌ 16000 மைல்‌ 
கனமுள்ளதென்றும்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ 6000 மைல்‌ வரை ' 
வாயுமண்டலம்‌ இருப்பதாகவும்‌ கூறுஒருர்‌. ன 


சனிக்‌ இரகத்தைச்‌ சுற்றி 6000 மைல்‌ பனிஉறை- 
பிரதேசமும்‌, 16000 மைல்‌ வரை வாயுமண்டலமும்‌ உள்ள 
தாம்‌. ்‌ 

யுரேனஸ்‌, நெப்டியூன்‌ கிரகங்களுக்கும்‌ 6000 மைல்‌ 
வரை பனிக்கட்டிப்‌ பிரதேசம்‌ இருக்கவேண்டுமென்று 
ஊடஇக்கப்படுகிறது. 

வாயுமண்டலம்‌ அதிகதாரம்‌ பரவி இருப்பதால்‌ ௮திக 
அழுத்தம்‌ இருக்குமென்றும்‌ இதனால்‌ ஹைட்ரஜன்‌, 
ஹீலியம்‌ வாயு தவிர மற்ற பிராணவாயு, கைட்ரஜன்‌, 
அமோனியா முதலியன திட அல்லது திரவ ரூபத்தில்தான்‌ 
இருக்குமென்றும்‌ கூறப்படுகிறது. பெரும்பாலும்‌ ஹைட்‌ 
ரஜனும்‌, ' ஹீலியமும்கூட இரவ ரூபத்தில்தான்‌ காணப்‌ 
படுகின்றன. 

இக்கிரகங்களின்‌ கிறமாலையைக்‌ (8௦047௨) கவனித்‌ 
தால்‌ யுரேனஸ்‌, பெப்டியூன்‌ ஆய கிரகங்களில்‌ ௮மோ 
னியா உறைந்து விட்டதாகவும்‌, வியாழன்‌, சனி இரகங்‌ 
களில்‌ சிறிதளவு வாயுமண்டலம்‌ இருப்பதும்‌ தெரிய 
வருகிறது. 

இப்பெரிய கிரகங்களின்‌ வாயுமண்டலத்தில்‌ கொள்ளி 
வாயுவும்‌ (ரகர ஐ88)] அமோணியாவும்‌ வாயு ரூபத்தி 
லுள்ள ஹைட்ரோ-கார்பன்களும்‌ காணப்படுகின்றன. 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயீர்கள்‌ - 158 


இல்வாறு இப்பிரம்மாண்டமான ரகங்களில்‌ அமோ 
னியம்‌ உறைந்த பனிக்கட்டியும்‌ திரவ ரூபத்தில்‌ அல்லது 
திட ரூபத்திலுள்ள வாயுக்களும்‌ உறைந்து ஆயிரக்கணக்‌ 
கான மைல்‌ கனமுள்ளதாக இருப்பதாலும்‌, 'கொள்ளி 
வாயுபோன்ற விஷ வாயுக்களிருப்பதனாலும்‌ இவற்றில்‌ 
உயிர்கள்‌ வாழமுடியுமா என்பது சந்தேகம்‌, மேலும்‌ 
கடுங்குளிராகப்‌ பனி உறையும்‌ நிலைக்கும்‌ மிகக்‌ குறைந்த 
உஷ்ணநிலை இருப்பதனால்‌ உயிர்கள்‌ இங்கு வாழ்வது. 
_ அரிதென்றே கூறிவீடலாம்‌. ஆகவே இக்கிரகங்களை த்‌ 
'தவீர இதர உலகங்களில்‌ உயிர்கள்‌ இருக்குமா என்று 
* தான்‌ கவனிக்கவேண்டும்‌. 
சுக்கிரன்‌ 

சூரிய கணத்தைச்‌ சேர்ந்த கிரகங்களுள்‌ சுக்கரன்‌ 
தாள்‌ கிட்டத்தட்ட உருவத்திலும்‌ நிறை, இணிவு முதலிய 
வற்றிலும்‌ பூமியைப்போல இருக்கறது. ஆகவே பூமியி 
ஒிருப்பதுபோன்ற சூழ்கிலை இங்கருக்கும்‌ என்று நாம்‌. 
எதிர்பார்ப்பது இயற்கையே. பூமியைவிட இது குரியனுக்கு 
அருகாமையில்‌ சூரியனைச்‌ சுற்றி வருகிறது. பூமிக்குச்‌ 
சமீபத்தில்‌ வரும்போது பூமிக்கும்‌. இக்கிரகத்திற்கு 
மிடையே உள்ள தாரம்‌ 26 கோடி மைல்‌. சந்திரனைத்‌ 
"தவிர வேறெந்த ரகமும்‌ பூமிக்கு இவ்வளவு சமீபத்தில்‌ 
இல்லை. சுக்கிரன்‌ மிகத்‌ தொலைவில்‌ சுற்றி வரும்போது 
பூமியிலிருந்து 160 கோடிமைல்‌ தூரத்திலிருக்கும்‌. இக்‌ 
இரகம்‌ ல மாதங்களில்‌ மாலையிலும்‌ சில: மாதங்களில்‌ 
காலையிலும்‌ நட்சத்திரம்‌ போன்று மிகப்‌ பிரகாசமாய்த்‌ 
தெரியும்‌. ஆகவே இதுகாலை கட்சத்திரம்‌ என்றும்‌ மாலை 
நட்சத்திரம்‌ என்றும்‌ அவ்வக்காலங்களில்‌ அழைக்கப்படு. 
கிறது. 

இட்டத்தட்ட பூமி அளவுள்ளதாக சுக்கரன்‌ இருப்ப: 
தனால்‌ இது பூமியுடன்‌ சேர்த்து இரட்டை சகோதரிகள்‌” 
4நஜர்ட கர்சர்சா8) என்று: அழைக்கப்படுகிறது. 4 


15% வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


இதன்‌ வீட்டம்‌ 7700 மைல்கள்‌, பூமியின்‌ விட்டம்‌ 
7927 மைல்கள்‌. பூமியின்‌ பரப்பைவீட சுமார்‌ ஐந்து 
சதவி௫தம்‌ இது சிறியது, பூமியின்‌ எடையில்‌ 5-ல்‌ கான்கு 
பங்காகும்‌. இதில்‌ பூமியைச்‌ சுற்றியிருப்பது போன்ற 
வாயுமண்டலம்‌ இருக்கவேண்டும்‌. சுக்கிரனை உற்றுக்‌ 
கவனிக்கும்போது இது நன்கு தெரியவருகிறது. 
மாம்‌ டெலிஸ்கோப்பு மூலம்‌ பார்க்கும்போது 
மற்றக்‌ இரகங்களைப்‌ பார்க்கும்‌ அனுபவத்திலிருந்து, சுக்‌ 
இரனைச்‌ சுற்றிலும்‌ மேகமண்டலம்‌ சூழ்ந்திருப்பதாக 
அல்லது மிக மங்கலாகத்‌ தெரியக்கூடிய வாயுமண்டலம்‌ 
சூழ்ந்திருப்பதாகத்‌ தெரிகிறது. சமீபத்தில்‌ கவீன முறை 
களக்‌ கையாண்டு சுக்கரனைப்‌ படம்‌ பிடித்துப்‌ பார்த்ததில்‌, 
இதன்‌ பரப்பில்‌ மலைகளிருப்பது போன்ற தோற்றம்‌ 
தெரிஒறது. மேற்கொண்டு சுக்கிரன்‌ தனது இரகசியங்‌ 
களை வெளிப்படுத்துவதில்லை. கண்ணால்‌ பார்ப்பதைவிட 
அதிகம்‌ ஒன்றும்‌ தெரியவில்லை. 
இக்கரகத்தின்‌. மீது படும்‌ சுமார்‌ 60 சதவித 
குரியனது ஒளியை அது பிரஇபலிக்கறது, ஆனால்‌ சந்திர 
னும்‌, புதனும்‌ (1ரரமார) 7 சதவித சூரிய ஒளி 
யைத்தான்‌ பிரதிபலிக்கிறது. சுமார்‌ 4000 அடிக்குமேல்‌ 
வாயுமண்டலம்‌ இருப்பதாகத்‌ தெரிகிறது. இக்கரகத்தில்‌ 
இருபுறத்தில்‌ மட்டும்‌ எப்பொழுதும்‌ சூரிய இரணம்‌ படுவ 
தில்லை என்று தெரிகிறது. குரியகிரணம்‌ படும்பகுதி 50 
்‌ ன்‌ 60 டி9ரி சென்டிகிரேட்‌ என்றும்‌, மற்ற இருண்ட 
ண்ட. சென்டி ரேட்‌ உஷ்ணமுள்ள தென்றும்‌ 
_சிக்கரணில்‌ மத்தியரேகைப்‌ பகுதியின்‌ சூரிய உஷ்‌ 
ணம்‌ மிக அதிகம்‌ இருக்க ண்ண னம்‌ 'நெரிகதது: 
இதன்‌ வாயுமண்டலத்தில்‌ பிராணவாயுவோ அல்லது! 
நீராவியோ இல்லை. மிகச்‌ சிறிதளவாவது பிராணவாயு 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ ப மத௪ 


இருக்க வேண்டுமென்று அநுமானிக்கலாம்‌. ஆனால்‌ இது: 
போதுமான அளவு இல்லை, பூமியைச்‌: சுற்றிலுமுள்ள 
வாயுமண்டலதீதில்‌ சுமார்‌ 5 மைல்‌ உயரத்திற்கு நீராவி 
காணப்படுகிறது. 

ஆனால்‌ சுக்கரனது வாயுமண்டலத்தில்‌ ஏராளமாக 
கார்பன்‌-டை-ஆக்ஸைடு காணப்படுகிறது. இது 2மைல்‌ 
தூரத்திற்குப்‌ பரவியிருக்‌இறது. சீராவி இல்லாததினால்‌- 
தான்‌ இக்கிரகம்‌ படப்பிடிப்பின்போது மங்கலாகத்‌ 
தோற்றமளிக்கிறது. 

மீராவி சிறிதும்‌ வாயுமண்டலத்தில்‌ இல்லாத காரணத்‌- 
இனால்‌ சுக்ரன்‌ இரகம்‌ ஒரு பாலைவனமாக இருக்க 
வேண்டுமென்றும்‌, கடல்களோ, ஏரிகளோ, கதிகளோ 
அங்‌இல்லை என்றும்‌ கருத இடமிருக்கிறது. கீராவி யிருக்‌ 
தால்‌ படப்பிடிப்பின்போது நன்கு தெரியவரும்‌. 

'இக்ரெகத்தின்‌ மேற்பரப்பை நாம்‌ காணமுடியாத: 
காரணம்‌ இப்பொழுது விளங்குகிறது. அங்கு கொதிநீர்‌. 
உஷ்ணகிலைக்கும்‌ அதிகமாக வெப்பமிருக்கிறது. பூமியைச்‌ 
சுற்றிலுமுள்ள வாயுமண்டலத்தில்‌ ஏற்படும்‌ காற்றோட்‌ 
டத்தைவிட (0200181100) இங்கு அதிதுரிதமான காற்‌ 
ரோட்டம்‌ இருக்கவேண்டும்‌. அதனால்‌ பாலைவனப்‌ பிர 
தேசத்‌;இலிருந்து தூசிப்‌ புயல்‌ வாயு மண்டலத்தை கிரப்பி 
யிருக்கிறது. இத்‌.தாஎப்‌ புயல்‌ தணியாதபடி எப்பொழு: 
துமே வீசிக்கொண்டிருக்கிறது. சூரிய வெளிச்சமும்‌” 
மிகச்‌ சிதறுண்டு சிறிதளவே சுக்கிரனின்‌ மேற்பரப்பை 
எட்டமுடியும்‌. அங்கு எப்பொழுதுமே இருண்டிருக்கும்‌. 
இதனால்‌ இக்கிரகத்தின்‌ பரப்பைப்‌ பற்றி காம்‌ ஓன்றும்‌: 
தெரிந்துகொள்ள முடியவில்லை, 

ஆகவே, பூமியைச்‌ சுற்றிலுமுள்ள வாயுமண்டலத்திற்‌- 
கும்‌ சுக்கரனைச்‌ சுற்றிலுமுள்ள. வாயுமண்டலத்திற்கும்‌- 
பெருத்த வித்தியாசமிருக்கிறது. பூமியின்‌ வாயுமண்ட 


356 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


லத்தில்‌ போதுமானபடி பிராணவாயுவும்‌, சிறிதளவே 
கரர்பன்‌-டை-ஆக்ஸைடும்‌ காணப்படும்போது, சுக்கரனில்‌ 
மட்டும்‌ அபரிமிதமான கார்பன்‌-டை-ஆக்ஸைடு இருப்‌ 
பானேன்‌ ? இதற்குக்‌ காரணம்‌ என்ன ? பிராணவாயு 
எப்பொழுதுமே பிற பொருள்களுடன்‌ ரசாயன முறையில்‌ 
-சேருந்தன்மையுள்ளது. பூமியில்‌ புல்பூண்டு, செடி கொடி 
மரங்கள்‌ நிறைய இருப்பதனால்‌ பிராணவாயு குறையும்‌ 
போது இவை பிராணவாயுவை கார்பன்‌-டை-ஆக்ஸைடி 
லிருந்து கொடுக்கின்றன. மேலும்‌ செடி கொடிகள்‌ 
புதைந்து பின்பு அவற்றிலிருந்து கிலக்கரியும்‌, எண்ணெயும்‌ 
இடைக்கன்றன, சுக்கிரனில்‌ மரம்‌ செடி. கொடிகளிருக்‌ 
தோல்‌ அங்கும்‌ இம்கிகழ்ச்சி ஏற்படும்‌. ஆனால்‌ அங்கு 
மரம்‌ செடி கொடி இல்லை என்பதை இது கிருபிக்கிறது. 


தவிரவும்‌ அங்கு உஷ்ணகிலை மிகவும்‌ அதிகம்‌. 
மேலும்‌ எரிமலை கக்கும்‌ நிகழ்ச்சிகளும்‌ இல்லை. சிறிதளவு 
இருந்த கீராவியும்‌ வெளியில்‌ அப்பாற்சென்று மறைந்து: 
(விட்டது. இங்கு மலையும்‌ இருக்காதென்றே தோன்று 
றது. சதா அடிக்கும்‌ புயலும்‌, தாசிப்‌ புபலும்‌ மலைகளை 
எல்லாம்‌ தரைமட்டம்‌ ஆக்கயிருக்க வேண்டும்‌. 


மேற்கூறிய காரணங்களினால்‌ சுக்‌கரனில்‌ உயிர்கள்‌ 
"வாழ்வது சாத்தியமல்ல. இங்கு உயிர்கள்‌ இருக்கலா 
மென்று காம்‌ எதிர்பார்க்கவேண்டியிருக்க, அங்குள்ள. 
சீதோஷ்ண கிலைமையினால்‌ அங்கும்‌ உயிர்கள்‌ வாழ்வது ' 
சாத்தியமல்ல என்று தெரிந்துவிட்டது. அடுத்தபடியாக 
செவ்வாய்க்‌ கரகத்தைக்‌ (18878) கவனிப்போம்‌. ர 
ஸசவ்வாய்க்கிரகம்‌ 

இங்கு உயிர்கள்‌ இருப்பதாகவும்‌, நம்மைப்போல 


ஆறறிவு படைத்த மணிதவர்க்கம்கூட்‌ வ௫க்கக்கூடும்‌ 
அன்றும்‌ வானக்‌ கலைஞர்கள்‌ கூ. .நியிருக்கறார்கள்‌. 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ மா 


செவ்வாய்ககிரகம்‌ சூரியனைச்‌ சுற்றிலும்‌, பூமி சுற்றி 
வரும்‌ பாதைக்கும்‌ புறம்பாகச்‌ சுற்றிவருகிறது. இது சூரி 
யனைச்‌ சுற்றிவர 2 வருஷம்‌ பிடிக்கறது. இது சுற்றிவரும்‌ 
பாதை நீள்வளைய வடிவமுள்ளது. பூமிக்கு அருகாமை 
யில்‌ இக்கிரகம்‌ வரும்போதுதான்‌ அதை ஈன்கு டெலிஸ்‌ 
கோப்பு மூலம்‌ கவனிக்க முடியும்‌. 

(இதன்‌ விட்டம்‌ 4215 மைல்கள்‌. இதைச்‌ சுற்றிலும்‌: 
சிறிதளவு தூரத்திற்கே வாயுமண்டலம்‌ இருக்கறது, இக்‌ 
இரகத்தைப்‌ பற்றி 1977-ம்‌ வருஷத்தில்‌ இத்தாலிய வான 
சாஸ்திரி ஷியாப்பரள்ளி (8014081611) நன்கு கவனித்‌. 
தார்‌. இக்கிரகத்தில்‌ பல நேர்கோடுகள்‌ தென்பட்டன. 
(இவற்றைக்‌ . கால்வாய்கள்‌ (௦௨௨18) என்று அழைத்து 
வக்தார்கள்‌. இக்கால்வாய்களில்‌ சிலவற்றின்‌ அகலம்‌. 
200 மைல்‌ என்றும்‌, மிகச்‌ சிறியவை சுமார்‌ 20 மைல்‌ 
உள்ளவை என்றும்‌ அவர்‌ கூறிவந்தார்‌. துருவத்தில்‌ உள்ள 
பணிக்கட்டி மலை ௨௫௫ இக்கால்வாய்களில்‌ தண்ணீர்‌ 
வருவதாகக்‌ கூறினார்‌. 

சில வேளைகளில்‌ இக்கால்வாய்களைக்‌ கவணித்தால்‌ 
மாறுதல்‌ உண்டாகுமென்றும்‌ ஒள்று இரண்டாகப்‌ 
பிரிந்து சமதளத்தில்‌ செல்லுமென்றும்‌ கூறப்பட்டது.. 
இரண்டு கால்வாய்களும்‌ பிரிந்தமின்‌ 90 மைல்‌ முதல்‌: 
900 அல்லது 400 மைல்‌ வரை செல்லும்‌ என்றும்‌ கூறப்‌ 
பட்டது. 2 

இவ்வாறு ஷியாப்பரள்ளி கூர்ந்து கவனித்து அறி 
வித்துவந்த விஷயங்கள்‌, இக்கிரகத்தைப்பற்றி அதிகம்‌- 
தெரிந்துகொள்ள. வேண்டுமென்ற ஆவலைத்‌ தாண்டி 
வந்தன. 

செவ்வாய்க்‌ இரகத்தில்‌ ஏற்படும்‌ மாறுதல்களைக்‌ 
கண்டு சிலர்‌ இங்கு அறிவுள்ள பீராணிகள்‌ இருப்பதாகக்‌ 
கூறிவந்தனர்‌. இவர்களே நேராகவும்‌, ஒழுங்காகவும்‌ 


158 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


செல்லக்கூடிய கால்வாய்களை வெட்டியிருக்க வேண்டு 
மென்று தெரிவித்தனர்‌. இதைச்‌ சிலர்‌ எதிர்த்தும்‌ வம்‌ 
தார்கள்‌. 
பெர்ஸிவல்‌ லவல்‌ (௨047௨1 1,௦௭611) என்பவர்‌ 
அரிஜோனாவில்‌ (&112012) ஒரு வானிலை ஆராய்ச்சி மிலை 
யத்தை கிறுவி இக்கிரகம்‌ பற்றித்‌ தீவிரமாக ஆராய்ச்சி 
கடத்திவந்தார்‌. இதுவரை கால்வாய்கள்‌ என்று அழைக்‌ 
.கப்பட்டுவந்த இருண்ட பாகத்தில்‌ பருவகால மாறுதல்கள்‌ 
ஏற்படுவதாகவும்‌ கூறினார்‌. ஆகவே இப்பிரதேசங்களில்‌ 
பயிர்பச்சைகள்‌ உண்டாகவேண்டுமென்றும்‌ தெரிவித்தார்‌. 
மற்ற இடங்கள்‌ சிவப்பு கிறமாகப்‌ பாலைவனப்‌ பிரதேசம்‌ 
போன்று இருப்பதையும்‌ அவர்‌ சுட்டிக்காட்டினார்‌. 
குளிர்காலத்தில்‌ துருவத்தில்‌ பனிக்கட்டி மலைகள்‌ 
உண்டா பின்பு வேனிற்காலத்தில்‌ அவை உருக மத்திய 
ரேகையை கோக்கித்‌ தண்ணீர்‌ ஓடுவதாகத்‌ தெரிவிக்கப்‌ 
பட்டது, சில சமயங்களில்‌ இக்கால்வாய்கள்‌ அதிசயமாக 
இரட்டிப்பதையும்‌ லவல்‌ கூறிவந்தார்‌. மேலும்‌ இக்கால்‌ 
(வாய்களை அறிவுள்ள பிராணிகள்‌ (மனித வர்க்கம்‌) உண்‌ 
டாக்‌இயிருக்க வேண்டுமென்றும்‌ கூறினார்‌. 
.“*செவ்வாய்க்கரகமும்‌ அதில்‌ வாழும்‌ உயிரும்‌? 
என்ற புத்தகத்தை விஞ்ஞானி லவல்‌ எழுதியுள்ளார்‌, 
இக்கரகம்‌ வறண்டு விடுமென்றும்‌ சக்‌ரமே அங்குள்ள. 
உயிர்கள்‌ அழிந்துவிடும்‌ என்றும்‌ உயிரற்ற உலகமாகச்‌ 
சுழன்றுகொண்டிருக்குமென்றும்‌ கூறி அதை முடிக்கருர்‌. 
பிரிட்டிஷ்‌ வானசாஸ்திர சங்கத்தின்‌ செவ்வாய்க்‌ இரக 
ஆராய்ச்சிப்‌ பிரிவின்‌ டைரக்டர்‌ டாக்டர்‌ வாட்டர்‌ பில்டு 
(ரஸ்னா) தாம்‌ கூர்ந்து கவனித்ததில்‌ முதலில்‌ 
கால்வாய்கள்‌ போன்று இருந்த கோடுகள்‌, கன்றாக டெலிஸ்‌. 
"கோப்பு மூலம்‌ இக்ரகத்தைப்‌. பார்த்துப்‌ பழகியதும்‌ 
இல்லை என்றும்‌, இக்கோடுகள்‌ அகலமாகவும்‌ ஒழுங்கில்லா 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ 159 


மல்‌ இருப்பதாகவும்‌, தொடர்ச்சியாக இல்லை என்றும்‌, 
ஆங்காங்கே கின்றுவிடுவதாகவும்‌ கூறினார்‌. உதாரணமாக, 
யலபுள்ளிகளை ஒருகடுதாசியில்‌ கேராக தனித்தனி வரைந்து 
சுமார்‌ 30 அடி தாரத்திலிருக்து பார்த்தால்‌ அவை யாவும்‌ 
ஒன்று சேர்ந்து கேர்கோடுகள் போன்று காட்சியளிக்குமென்‌ 
றும்‌.கூறினார்‌. இதுபோன்ற தோற்றமே இக்கிரகத்தைப்‌ 
பார்க்கும்போது ஏற்படுகிறதென்றார்‌. ஆகவே மேற்‌ 
"கொண்டு ஆராய்ந்துதான்‌ இவ்விஷயத்தில்‌ நாம்‌ ஒரு முடி 
வுக்கு வரமுடியும்‌. 

இக்கரகத்தைச்‌ சுற்றிலும்‌ வாயுமண்டலம்‌ இருப்ப 
தற்குப்‌ போதிய சான்றுகள்‌ உள்ளனவா என்று கவனிக்க 
வேண்டும்‌, துருவத்திலுள்ள பனிமலை உருஇயதிலிருந்து' 
'இங்கு வாயுமண்டலம்‌ இருக்கவேண்டுமென்று ஏற்படு 
கிறது, டாக்டர்‌ ரைட்‌ (01. ஏந்த) என்ற விஞ்ஞானி 
இக்கிரகத்தைப்‌ படம்‌ பிடித்துப்‌ பார்த்து இங்கு வாயு 
மண்டலம்‌ இருப்பதாகக்‌ கூறினார்‌. இது சுமார்‌ 18 மைல்‌ 
உயரம்வரை பரவியிருக்கிறது, 


ஊடே ஊடே மஞ்சள்‌ மேகமும்‌ காணப்படுகிறது. 
இவை வனாந்தரப்‌ பகுதியில்‌ தூசிப்‌ புயலைச்‌ சுமந்து: 
செல்வதால்‌ ஏற்படலாம்‌ என்றும்‌ கூறப்படுகிறது. துரு 
வத்தில்‌ காணப்படும்‌ பணிமலை அதிக உயரமுள்ளதல்ல 
என்றும்‌ கருத இடமிருக்கிறது. 


வாயுமண்டலத்தில்‌ கீராவி நிச்சயம்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ பிராணவாயுவைக்‌ கண்டுபிடிக்கும்‌ முயற்சி வெற்றி 
படையவில்லை. ஆனால்‌ சிறிதளவு பிராணவாயு இருந்து 
பின்பு பாறைகளின்‌ இயற்கைத்‌ தேய்வு காரணமாக அவதி 
நில்‌ சிக்கிய இவ்வாயு இல்லாதுபோயிருக்கவேண்டுமென்று 
ஊடக்கவேண்டியிருக்கறது, ஆனால்‌ கார்பன்‌-டை-ஆக்‌ : 
-ஸைடு வாயு காணப்படுகிறது. த 


160 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌" 


பகலில்‌ இக்கிரகத்தின்‌ உஷ்ணம்‌ 50 டிகிரி பாரன்ஹட 
இருக்கவேண்டுமென்றும்‌ துருவ பணிக்கட்டிப்‌ பிரதேசத்‌ 
“இல்‌-70 டிகிரி சென்டிகிரேட்‌ இருக்க வேண்டுமென்றும்‌ 
தெரிகிறது. ஆனால்‌ வேனிற்காலத்தில்‌ இங்கு அறிக: 
உஷ்ணம்‌ (சுமார்‌ 100 டிகிரி சென்டிகிரேட்‌) இருக்க 
வேண்டும்‌. 

பகலில்‌. உஷ்ணம்‌ அதிகமாகாதபடி மேகங்கள்‌ தடுப்ப 
தாகவும்‌ ஆனால்‌ இரவில்‌ கடுங்குளிராஃ: இருக்க வேண்டு 
மென்றும்‌ தெரிகிறது. மேலும்‌ இங்கு உண்டாகும்‌ பயிர்‌ 
பச்சைகள்‌ ஓரளவு வறட்சியை எதிர்த்து கிற்கக்கூடிய 
சக்தி உள்ளவையாக இருக்கவேண்டும்‌. 

செவ்வாய்க்‌ கிரகத்தில்‌ பிராணிகள்‌--முக்கியமாக 
உயர்தரப்‌ பிராணிகள்‌. இருக்கமுடியுமா என்று நிச்சய 
மாகக்‌ கூறமுடியாது. இங்கு மிகக்‌ குறைவாகவே பிராண 
வாயு இருப்பதால்‌ இது சாத்தியமில்லை என்றே தோன்று 
கிறது; ஆனால்‌ முற்றிலும்‌ உயிர்களே இல்லை என்று 
கூறிவிட முடியாது, அதாவது ஒருவகையான உயிர்கள்‌ 
அங்கு வ௫ிக்கின்றன என்பதற்கே பலத்த ஆதாரங்கள்‌ 
இருக்கின்றன. 

காம்‌ சூரியகணத்தைச்‌ (8௦18: 8) சேர்ந்த: 
இரஃங்களைப்பற்றி ஒவ்வொன்றாக ஆராய்ந்து வந்தோம்‌, 
முதலில்‌ ௮நேக ஒரகங்களில்‌ உயிர்கள்‌ இல்லை என்பது 
தெரியலாயிற்று, இறுதியாக செவ்வாய்க்‌ இரகத்தில்‌ உயிர்‌ 
இருப்பது சாத்தியமே என்ற முடிவுக்கு வந்தோம்‌. 
இதிலிருந்து, சரியான நிலைமை நிலவினால்‌, உயிர்கள்‌ 
தோன்றக்கூடும்‌ என்பதும்‌ தெரியவருறது. 

ஆனால்‌, துரதிர்ஷ்டவசமாக செவ்வாய்க்கிரகத்தில்‌ 
வெகு காலம்‌ உயிர்கள்‌ வாழமுடியாது என்ற நிலைமை 
ஏற்பட்டு வருகிறது. வாயுமண்டலத்தையும்‌, நீராவியை 
யும்‌ அநேகமாக இக்கரகம்‌ இழந்துவிட்டது. . முன்னால்‌ 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ 161 


இங்கு பிராணிகள்‌, அேகமாக அறிவுள்ள இனத்தைச்‌ 
சேர்ந்தவை, வூத்துவந்திருக்கலாம்‌. ஆனால்‌ இப்பொழுது. 
இங்கு மிகச்‌ சிறிதளவு பிராணவாயு இருப்பதனால்‌ இவ்‌ 
வுயிர்கள்‌ வாழ்வதற்கு இது போதுமா என்பது சந்தேக: 
மாரக இருக்கிறது. சக்தியை ஊட்ட பிராணிகள்‌ பிராண. 
வாயுவை சுவாசித்து ஆகவேண்டும்‌. இக்குறைந்த 
பிராணவாயுவுக்குத்‌ தகுந்தபடி. உயிர்கள்‌ தங்களை மாற்றி 
ய்மைத்துக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌ ஒரு கட்டத்தில்‌ இதுவும்‌ 
பற்றாது என்று ஏற்பட்டு அவை கூத்துப்‌ போகலாம்‌. 
இக்காரணங்களால்‌ மிகுந்த கஷ்டங்களுக்கி௮டையே உயிர்‌ 
கள்‌ இங்கு ஜீவித்து வருவதாக மட்டுமே கூறமுடி௫றது. 
இப்பொழுது மிகு$த கஷ்டத்துடன்‌ உண்டாவரும்‌: 
பயிர்‌ பச்சைகளும்‌ ஓழு காலத்தில்‌ ந9த்துவிடலாம்‌. 

இக்ரகம்‌ 15 அல்லது 17 வருடங்களுக்கு ஓருமுறை 
பூமிக்குச்‌ சமீபத்தில்‌ 95,000,000 மைல்‌ தூரத்தில்‌ வரு 
கிறது. அக்காலத்தில்‌ இக்கரகத்தை டெலிஸ்கேப்பு, 
புகைப்படங்கள்மூலம்‌ கவணித்து தகவல்களைச்‌ சேகரிக்க: 
முயன்று வருகின்றனர்‌. 

இதுவரை மது குரியகணத்தைச்‌ சேர்ந்த கிரகங்‌ 
க&ரப்பற்றி மட்டும்‌ கவனித்தோம்‌. இதைப்‌ போன்ற 
எத்தனையோ நட்சத்திரங்களும்‌, லக்ஷம்‌ இட்டுப்‌ பிரதேசங்‌ 
களும்‌ (18]8ும்‌ மாம்ர6ர866) இருக்கின்றன. இவ்வாறு 
சூரியன்‌ போன்ற இதர நட்சத்திர மண்டலத்தைச்‌ சேர்ந்த 
இரகங்களில்‌ உயீர்வாழ்வது சாத்தியமா என்ற கேள்வி. 
பிறக்கிறது. 

மனிதன்‌ சம்திரமண்டலத்திற்கும்‌, மற்றக்‌ கிரகங்‌ 
களுக்கும்‌ ராக்கெட்‌, செயற்கைக்‌ கிரகங்களின்‌ உதவி 
யினால்‌ செல்ல முற்பட்டிருக்கும்‌ இக்காலத்தில்‌, பிற 
கிரகங்களில்‌. வாழும்‌ உயிர்களைப்பற்றி அறியவேண்டும்‌ 
என்ற அவா இன்னும்‌ அதிகரித்துள்ளது. * பிரபஞ்ச. 

வா. 11 


162 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


மெங்கிலும்‌ உயிர்கள்‌ பரவலாக உள்ளன. இது எல்லா 
உலகங்களின்‌ சக்தியாகும்‌ '? என்று ஹார்வார்டு சர்வ 
கலாசாலை வானக்‌ கலைஞர்‌ புரொபஸர்‌ ஹார்லோ 
ஜேப்லி கூறுகருர்‌. இதனை வானவெளி ஜீவசாஸ்‌திர 
அறிஞர்‌ புரொபஸர்‌ மெல்வின்‌ கால்வின்‌ ஆத 
ரித்து வருஇன்றார்‌. உயிர்களுக்கு ஸெல்கள்‌ இன்றி 
யமையாதவை. ஈமது உடலிலும்‌ பிராணிகளின்‌ உடலிலும்‌ 
(தாவரங்களிலும்‌ ஸெல்கள்‌ அடிப்படையானவை. சாரதா 
ரண சொறி மீனிலிருந்து (38119 1481) பெரிய 
மன்னர்கள்‌ வரை உயிர்கள்‌ என்றே நாம்‌ அழைக்‌ 
இரோம்‌. ஆகவே பிற கிரகங்களிலும்‌, உலகங்களிலும்‌ 
உயிர்கள்‌ உள்ளன”? என்பதை ஏற்றுக்கொள்ளும்‌ போக்கே 
விஞ்ஞானிகளிடையே காணப்படுகிறது. பிரபஞ்சத்தில்‌ 
“சுமார்‌ 10 கோடி, இரகங்கள்‌ உள்ளன என்றும்‌ அவற்றில்‌ 
உயிர்கள்‌ உள்ளன என்றும்‌ டாக்டர்‌ ஷேப்லி (811௨ஐ6]3) 
கூறிவருகிறார்‌. நமது ஆகாய கங்கை போன்று எண்‌ 
ணிறந்த டட்சத்தி மண்டலங்கள்‌ உள்ளன என்றும்‌ 
இவற்றுள்‌ 0 கோடி இரகங்களிலாவது உயிர்கள்‌ இருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ ஈம்பப்படுகன்றது. உயிர்கள்‌ இருந்‌ 
தால்‌ உயிரினங்கள்‌ பெருகியே ஆகவேண்டும்‌. 

உயிர்கள்‌ எவ்வாறு தோன்றுகின்றன என்பதைக்‌ 
கவனிக்கவேண்டும்‌. முதன்முறையாக உற்பத்தியானது. 
எப்படி என்பதையும்‌ ஈக்திக்கவேண்டும்‌. ஒரு காலத்தில்‌ 
நமது பூமியில்‌ உயிர்கள்‌ இல்லாதிருந்து பின்‌ இடீரென்று 
தோன்றியிருக்கவேண்டும்‌ என்று புரபஸர்‌ கால்வின்‌ 
(0விரர்ம) கூறியுள்ளார்‌. உயிரற்‌.ற ஜடப்பொருளிலிருந்து 
உயிர்‌ தோன்றியது என்றும்‌, உயிர்களே இல்லாத மிகப்‌ 
பழமையான காலத்தில்‌ (றா5-11௦14௦ நம்ம 6), அங்ககப்‌ 
பொருள்கள்‌ தோன்றியிருக்கக்கூடும்‌ என்றும்‌, உயிர்கள்‌ 
இல்லாத உல$ூல்‌ ஆரம்ப முதல்படியிலுள்ள உயிர்கள்‌ 
தோன்றியிருக்கும்‌ என்றும்‌ ௮வர்‌ விளக்க. கூறுகிறார்‌. 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ 168 


உயிர்களின்‌ தோற்றம்பற்றி டாக்டர்‌ கால்வின்‌, 
யுரொபஸர்‌ ஹால்டேன்‌, ஹெரால்டு உரே போன்ற 
அறிஞர்கள்‌ தெரிவிக்கும்‌ கருத்துக்கள்‌ வருமாறு : ஆரம்ப 
காலத்தில்‌ 600 அல்லது 700 கோடி வருஷங்களுக்கு 
முன்னால்‌ எங்கும்‌ அணுக்களின்‌ மேகப்படலங்களும்‌, 
துகள்களின்‌ வாயுக்களும்‌, வானவெளியிலே பரவி 
யிருந்தன. பின்‌ இவற்றிலிருந்து சுமார்‌ 400 அல்லது 500. 
கோடி வருடங்களுக்குமுன்‌ உலகம்‌ தோன்றியது. அப்‌ 
பொழுது உயிர்கள்‌ தோன்றவில்லை. பூமியின்‌ மேற்‌ 
பொருக்கும்‌ (02050) வாயுமண்டலமும்‌ இருந்தன. தற்‌ 
காலத்திலுள்ள வாயுமண்டலத்திற்கும்‌, அக்காலத்திலுள்ள 
வாயுமண்டலத்திற்கும்‌ பெருத்த வித்தியாசமுண்டு. 
இந்த வாயு லட்சக்கணக்கான வருடங்கள்‌ நீடித்தது. 
அதில்‌ ஹைட்ரஜன்‌ கூட்டுப்பொருள்களான, கைட்ரஜன்‌, 
ஹைட்ரஜன்‌ மூலக்கூறுகளும்‌, மெதேன்‌ மூலக்கடறுகளும்‌, 
அமோனியா, 'கரர்பன்‌-டை-ஆக்ஸைடு, தண்ணீர்‌ மூலக்‌ 
கூறுகளும்‌ உள்ளன. 

இவை, தீவிர சக்தி இயக்கத்திற்கு உட்பட்டு சிக்க 
லான, நுண்ணிய அங்கக கூட்டுப்‌ பொருள்களாக மாறு 
இன்றன. இவையே உயிர்களின்‌ உற்பத்திக்கு அடிப்‌ 
படையாக அமைூன்றன. இத்தீவீர சக்திகள்‌ யாவை? 
சூரியனிலிருந்துவரும்‌ புற ஊதாக்‌ கரணங்களும்‌, உப 
அணு (50-ஐ%௦04௦) கதிரியக்கங்களும்‌ (800-௧1011௦ 
௨8௨01௧11௦1), நட்சத்திரங்களிலிருந்து வரும்‌ கரணங்களும்‌, 
பூமியினுள்ளே காணப்படும்‌ யுரேனியம்‌, தோரியம்‌, 
ரேடியம்‌ ஆகியவற்றின்‌ சதைவினால்‌ ஏற்படும்‌ கதிரியக்‌ 
கங்களும்‌, புயல்களிலிருந்து தோன்றும்‌ மின்சக்திகளும்‌, 
எரிமலைகளிலிருந்து வெளிப்படும்‌ கடும்‌ உஷ்ணமும்‌ 
சேர்ந்தே இவை தோன்றக்கூடும்‌. 

வருங்காலத்தில்‌ உயிர்களாகத்‌ தோன்றக்கூடிய இக்‌ 
கருவூலப்‌ பொருள்கள்‌ மழையுடன்‌ கலந்து கடல்‌ 


164 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


களில்‌ கலக்துவிடலாம்‌. பள்ளங்களில்‌ தேங்கிய நீர்கிலையி 
னின்றும்‌ சூரிய வெப்பம்‌ பட்டதும்‌ இந்த ௮ங்ககப்பொருள்‌ 
திடீரென்று உயிர்களாக ஜீவகக&£ பெற்று வாழ்க்கையில்‌ 
ஆரம்பப்‌ படியிலுள்ள உயிரினங்களாகத்‌ தோன்று: 
இன்றன. 

மேற்கூறிய விஷயங்ககா ஆதாரமாகக்கொண்டு 
சோதனைகளை நடத்தி விஞ்ஞானிகள்‌ ஓரளவு வெற்றியும்‌ 
பெற்றிருக்கின்றனர்‌. அமினோ அமிலங்களின்‌ (உ௱ம்௨௦: 
&௦108) சேர்க்கையால்‌ புரோட்டீன்கள்‌ உற்பத்தியாவதும்‌ 
பெரியதொரு அற்புத நிகழ்ச்சியாகும்‌. உயிர்களின்‌ தோற்‌ 
த்திற்கு முக்கிய முன்னேற்றமாக நியூக்ளிக்‌ அமிலங்கள்‌, 
(00014௦ ௨௦105)--டி ஆக்ஸ்ரிபோ நியூக்ளிக்‌ அமிலம்‌, 
(06 ரய] கக்‌) -ரைபோநிழூக்ளிக்‌. 
அமிலம்‌ (1100070161 ஐ%ம--111,) உண்டாவது 
கருதப்படுகிறது. டி ஆக்ஸ்ரியோ நியூக்ளிக்‌ அமிலம்‌: 
& ரசாயன உட்பிரிவுப்‌ பகுஇகள்‌ (80ம்‌ பரூர்6ஐ) சேர்ந்தது, 
இதுவே இனப்‌ பெருக்கத்திற்கு ஆதாரமானது. இல்‌: 
வாறே பல மூலப்‌ பொருள்களிலிருந்து, தாவர வர்க்கத்தி 
யில்‌ குளோரோபில்‌, பச்சையம்‌ முதலியன உண்டான்‌ 
றன. முதலில்‌ வைரஸ்‌ அல்லது ஒரு ஸெல்‌ உயிர்‌ 
தோன்றி, பின்‌ சிக்கலான தாவரங்கள்‌, பிராணிகள்‌ 
தோன்றியுள்ளன. கோடிக்கணக்கான ஆண்டுகள்‌ சென்ற 
பின்னரே இம்‌ முற்போக்கு மாறுதல்கள்‌ உண்டாகி 
யிருக்கின்றன. இவ்வாறு உயிர்‌ உற்பத்தியானதும்‌ 
அவையே புதிய உயிர்களுக்கு ஆதாரமாக அமைகின்றன... 
பின்பு பரிணாம முறையில்‌ முன்னேறி வரு£ன்றன., 

பிரபஞ்சத்தில்‌ மற்ற இரகங்களிலும்‌ மேற்கூறியது 
போன்ற கிகழ்ச்சி ஏற்படக்கூடும்‌ என்று உணர்ந்தால்‌, 
உயிர்த்‌ தத்துவம்‌ அல பிரபஞ்ச சக்தியாக அமைகறது. 
மனிதன்‌ மற்ற இரகங்களுக்குச்‌ செல்லும்போது இந்த: 
உண்மையை ஆராயலாம்‌. 


பிற உலகங்களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ 165 


ரஷ்ய விஞ்ஞானிகளான ஓபரின்‌ (0றக1), 
“பெஸன்காவ்‌ (17௦8201208) ஆ௫ய இருவரும்மேற்‌ கூறிய 
கருத்துக்களை ஆதரித்துப்‌ புத்தகமொன்று எழுதியுள்ளனர்‌. 

பிரபஞ்சத்தைப்‌ பற்றிய பல விஷயங்கள்‌ இன்னும்‌ 
நமது அறிவிற்கு அப்பாற்பட்ட இரகசியங்களாக 
இருந்துவருகன்றன. நமது அறிவாற்றலினால்‌ பல விஷ 
யங்களை ஊ௫த்தறிந்து ஒருவாறு விளக்குக்‌ கூறுகிறோம்‌. 
இவைகளை வானக்‌ கலைஞன்‌ தனது விஞ்ஞானக்‌ கண்‌ 
கொண்டு அளந்தவண்ணமிருக்கஇருன்‌ ! 











370 வானத்தின்‌ வண்ணக்கோலம்‌ 


கால்ஸியம்‌ நட்சத்திரங்கள்‌ என்று குறிப்பிடுஒறார்கள்‌. 
புரோஸியான்‌ சானோபஸ்‌ இவ்வகுப்பைச்‌ சேர்ந்தவை. 


(0-வகுப்பு: ஈல்ல மஞ்சள்‌ கிறம்‌ இவற்றில்‌ மேலோங்கி 
இருக்கும்‌. வெப்ப நிலை சுமார்‌ 6000 டிஒரி சென்டிகரேட்‌- 
சூரியன்‌ இவ்வகுப்பைச்‌ சேர்ந்தது. 


-வகுப்பு: இவற்றை மஞ்சள்‌ நட்சத்திரங்கள்‌ என்று 
கூறுகிறார்கள்‌. ஆரஞ்சு கலந்த மஞ்சள்‌ நிறமுள்ளவை. 
(இவற்றின்‌ மேற்பரப்பு உஷ்ண நிலை சுமார்‌ 4,000 டிகிரி 
சென்டிஈரேட்‌. ஆர்க்டுரஸ்‌ (&101ய708) இவ்வகுப்பைச்‌ 
சேர்ந்தது. 


38-வகுப்பு: இவை சிவப்பு கட்சத்திரவ்கள்‌. மேத்‌ 
பரப்பு வெப்ப நிலை சுமார்‌ 3,000 டிகிரி சென்டிகிரேட்‌. 
* ஆண்டாரஸ்‌, பீட்டல்‌ கூஸ்‌ இவ்வகுப்பைச்‌ சேர்ந்தவை. 


0-வகுப்பு: இவை அளவுகடந்த பிரகாசத்துடன்‌ 
விளங்குகின்றன. ஊதா கலந்த வெண்மை கிறமுள்ளவை. 
மேற்‌ பரப்பின்‌ வெப்ப நிலை சுமார்‌ 50,000 டிஏிரி சென்டி 
கிரேட்‌. 


பூமியின்‌ கழற்‌": பூமிதன்னைத்‌ தானே சுற்றுவதையும்‌, 
சூரியனைச்‌ சற்றி வருவதையும்‌ தவிர, பம்பரம்‌ போன்று 
சுழன்றும்‌ வருகிறது. சந்திரனின்‌ ஆகர்ஷ்ண சக்திக்கு 
உட்படுவதனால்‌ இந்த அலைவு (050௦8810௦0) ஏற்படுத. 
பூமியின்‌ வட துருவம்‌ சுழன்ற வட்டமிடுஒிறது. இருசு 
வட துருவத்தில்‌ ஒரு கூம்பு போன்று அசைகன்றது. இவ்‌ 
வாறு சுற்றும்பொழுது இப்பகுதியில்‌ வெவ்வேறு கட்சத்‌ 
தரங்கள்‌ தெரியவரும்‌. ஆனால்‌ இச்சுழற்சி மிகவும்‌ மெது: 
வாக இருக்கின்றது. பூமி இவ்வாறு ஒருமுறை அசைவ 
தீத்கு 25,800 வருடங்களாகும்‌. 


வானக்கலைக்கு உபயோகப்படும்‌ கருவிகள்‌. மா 


துருவ நட்சத்திரங்கள்‌ : இப்பொழுது வட்‌ துருவ.டட்சத்‌ 
தரம்‌ ஊரஸா மைனர்‌ (சிறிய காய்‌ வடிவ ஈட்சத்திர கணம்‌? 
என்பதாகும்‌. 4000 வருடங்களுக்குமுன்‌ ஆல்பா டிரா 
கோனிஸ்‌ (&1ற10க 197க௧௦௦௱76) துருவ நட்சத்திரமாக இரும்‌ 
தது, இ.பி, 14,000-ல்‌ துலாம்‌ (0௧1௨06) கட்சத்திர கணத்தி 
லுள்ள *வேகா' நட்சத்திரம்‌ (7628 1௦ 19௨) வடதுருவ 
நட்சத்திரமாக இருக்கும்‌. 


அட்டவணை 


இந்திய முறைப்படியுள்ள 27 நட்சத்திரக்‌ கணங்களும்‌ 
அவற்றிற்குச்‌ சமமான மேலைநாட்டுப்‌ பெயர்களும்‌ 


இந்திய முறைப்படி 


ம்‌. 


ல்க ல 


ஷூ 


9. 
10. 


12. 


பெயர்கள்‌. 


. அசுவதி 


பரணி 


கார்த்திகை 


ரோடணி 


மேலைநாட்டுப்‌ 
பெயர்கள்‌ 


ஆல்பா, பீட்டா 


ஏரிஸ்‌ 


டாரஸ்‌ 


பீளீயாடஸ்‌ 
ஹயாடஸ்‌-டாரஸ்‌ 


மிருகசீரிஷம்‌ ஒஓரையன்‌ 
திருவாதிரை பீட்டல்கூஸ்‌, 


புனர்பூசம்‌ 


பூசம்‌ 


ஆயில்யம்‌ 


௨ பூரம்‌ 


உத்திரம்‌ 


ஆல்பா-ஓரையன்‌ 
ஜெமினி-காஸ்டர்‌, 
ஆல்பா கானிஸ்‌ 


காமா, டெல்டா, 
இட்டா கான்ஸர்‌ 


ஜீட்டா ஹைமட்ரா. 
லியோனிஸ்‌ 


டெல்டா, தீட்டா 
லியோ 


பீட்டா 93 லியோ 


ஆங்கிலத்தில்‌. 


க்ம்ற்க, இஸ 
இரர்கக 


3௦. 28, 29 41 
மிதபாம8 
%164௨0௦5 
37372068-1'க010௨ 
017௦ 
நிஞ்விஜ6ம6 
தர்ற ரெ 
ெம்டம்‌-கேக%0 
திபிறநக கேம்‌ 


0௨:0௨, 845, 
நிநச%க ௦1 க0- 
02 


26க்க 11நு யக 
1 60ாம்5 
45,100௨ 1௦௦ 


நி 93 1௦௦ 


அட்டவனை ராச 


18. ஹஸ்தம்‌ டெல்டா, காமா மக1௨, கோடி 
ஈட்டா விர்கோ பரக 91020. 


14. சித்திரை ஸ்பைகா. ஆல்பா இறந்‌ கீ101௨ 


விர்கோ 371020. 

15. சுவாதி ஆர்கீடுரஸ்‌-ஆல்பா &ாரமபப5-க101ட. 
பூட்டீஸ்‌ 190015, 

16. விசாகம்‌ லிப்ரா ப்ச்‌ 

17. அனுஷம்‌ பை-ஸ்கார்பியோ 1-0 

18. கேட்டை அண்டாரஸ்‌ கரர்காகக ஒர்ரி 
ஆல்பா, சிக்மா 7720 $௦01ற1௦ 
டான்‌ ஸ்கார்‌ 
பியோ 

19. மூலம்‌. ஸ்கார்பியோ 60011௦ 112]. 
கொடுக்கு நட்‌ கந்தக 
சத்திரங்கள்‌ 

20. பூராடம்‌ ஸாஜிட்டாரஸ்‌ இதத11ந்காயக 

21. உத்திராடம்‌ ஜீடா ஸாஜதிட்‌ 280௨ $கஜ16(காம2. 
டாரஸ்‌ 

22. திருவோணம்‌ ஆல்பா அகுலா ய அப்பி 

235. அவிட்டம்‌ டெல்பினஸ்‌ நுன்றங்ம்றாடி 

24. சதையம்‌ அகுவாரியஸ்‌ இருங்கமா 

25. பூரட்டாதி ஆல்பா, பீட்டா கழ்றந்த, நகுக 
பெகாசஸ்‌ 16ஐ௨805 


26. உத்திரட்டாதி காமா. பெகாஸஸ்‌ பேக 5௧௨08 
கி ஸ்‌ ஆல்பா ஆண்டிர இறந்த கீறும்ா0- 
மோடா 050௧ 


27. ரேவதி ஜீட்டா பிஸ்கம்‌ 281௨ 115011 


சிறப்புப்‌ பயர்‌, பொருள்‌ அகரரதி 


அரிஜோனா 85, 158 
அஸ்டிராய்டுகள்‌ 88, 59 
அஸிமத்‌ 166 
ஆகாய கங்கை 96, 97, 144, 145 
ஆண்டிரோமீடா 104, 189 “ 
ஆரிகா 106 
இந்திய நேரம்‌ 125. 
ஊர்ஸா மேஜர்‌ 102 
எரி௩ட்சத்திரங்கள்‌ 62, 68, 70, 72 
ஒரையன்‌ 102, 105, 106, 189 
ஓபரின்‌ 165 
கலீலியோ 19 
கால்வின்‌ 462 
காஸியோபியா 104, 105 
கிரகணங்கள்‌ 78-68 

உ (சந்திரன்‌) 8198 

உ (சூரியன்‌) 78-81 
குரு (வியாழன்‌) 49, 50, 52. 
குரோனோ$ராப்‌ 168 
குரோனு மீட்டர்‌ 167 
கெப்ளர்‌ 19 
கோணமானி 166, 168 

(குமிழி) 188 

கோபர்னிகஸ்‌ 15, 17 
சந்‌இரன்‌ 29, 80. 
சந்திரமண்டலம்‌ 91. 
சந்திரன்‌ மறுபக்கம்‌ 86 
சனி 92, 64, 152 
சஜிட்டாரியஸ்‌ 104 


சிறப்புப்‌ பெயர்‌, பொருள்‌ அகராஇ 175 


பியல்‌ 10% 
சுக்கரன்‌ 88, 42, 156. 
சூரியன்‌ 88: 
சூரியப்புள்ளி 24, 26 
செவ்வாய்‌ 98, 45, 149, 156, 157, 100 
டாலமி 12, 14 
ெலிஸ்கோப்பு 107-114 
(டெலிவிஷன்‌) 118 
(ரேடியோ) 112, 142 
டைகோ பீரா 18 
இட்டுப்‌ பீரதேசங்கள்‌ 161 
இயோடலைட்‌ 106 
நட்சத்திரங்கள்‌ 84-80. 
ஈ (இரட்டை) 18 
ப (கணங்கள்‌) 100-106 
உ(கொத்துகள்‌) 145 
உ (தூரம்‌) 87, 89 
(இனம்‌) 117 
உ (கிறமாலை பாகுபாடு) 90, 91 
ட (பிரகாசம்‌) 88, 89: 
பட்புது) 85 
உ (பெருகிய) 92. 
உ மாதிரிக்கூடம்‌) 118, 114 
மாலை) 100 
உ (மாறுபட்டு ஓளிரும்‌) 94. 
எ (ரேடியோ) 142. 
நெப்டியூன்‌ 55,,57, 152 
நெபுலாக்கள்‌ 95, 96 
பஞ்சாங்கம்‌ 121,7126 
பருவகாலங்கள்‌ 119 
- பார்லெக்‌ 169 
பிரபஞ்சங்கள்‌ 145, 146 
பிரபஞ்சம்‌ விரிவடைதல்‌ 145 


தப்புப்‌ பெயர்‌, பொருள்‌ அகராதி: 


பீட்டல்கூஸ்‌ 105 

புதன்‌ 83, 41, 49 
புஞுட்டோ 55, 58 

பூமி 44 

பூமியின்‌ சுழற்சி 170 
பெகாஸலஸ்‌ 102, 104 
பெர்ஸீவல்‌ லவல்‌ 158 
பெஸன்காவ்‌ 165 

மாதம்‌ (சந்திரன்‌) 121 
மாலுமிகள்‌ வழிகாட்டி 125, 126. 
யுரேனஸ்‌ 55, 56, 152. 
ராடார்‌ வானசாஸ்‌இரம்‌ 141 
ரேடியோ வானசாஸ்திரம்‌ 127-148 
ரைட்‌ (டாக்டர்‌) 159 
லாப்லாஸ்‌ 21, 40 
வாயுமண்டலம்‌ 147, 148 
வால்‌ நட்சத்‌இரங்கள்‌ 02-62. 
வானசாஸ்‌இிர உதயம்‌ 5. 
ஷியாப்பரஸ்ஸி 150 
ஜஷேப்லி 102 

ஸ்கார்ப்பியஸ்‌ 102, 108 
ஹால்டேன்‌ புரபஸர்‌ 168 
ஹெர்ஷல்‌ 81 


